மூதற்‌ பதிப்பு 1971 


ஞானசம்பந்தம்‌ அச்சகம்‌, 
தருமபுரம்‌. 


a 
குருபாதம்‌ 
முனனுரை 

** கற்க கசடறக்‌ கற்பவை ' என்ற இருக்குறளில்‌, 
* கற்பவை” என்ற சொல்‌ மிகவும்‌ ஆழ்ந்து நினைக்கத்‌. 
தக்கது. அஃதாவது, SPS’ எனக்‌ கூறிய இருவள்ளு 
வர்‌, அங்ஙனம்‌ பொதுப்படவே கூறிப்‌ போகாமல்‌, 
* கற்பவை கற்க - அஃதாவது, ‘shes தக்க நூல்‌. 
களையே கற்க”? என வரையறுத்துக்‌ கூறினார்‌. கற்கத்‌. 
தக்க நூல்கள்‌ யாவை என நோக்குமிடத்து, மக்கட்கு. 
* அறம்‌, பொருள்‌, இன்பம்‌, AG’ என்னும்‌ உறுதிப்‌ 
பொருள்‌ நான்கனுள்‌ ஒன்றையாயினும்‌, பலவற்றை. 

யாயினும்‌ தரும்‌ நூல்களே கற்கத்‌ தகுவனவாம்‌. 


“ அறம்பொருள்‌ இன்பமும்‌ வீடும்‌ பயக்கும்‌...கல்வி £* 
என்பது குமரகுருபரர்‌ வாக்கு. “அறம்பொருள்‌ இன்பம்‌: 
வீடடைதல்நூற்‌ பயனே '' என்பது இலக்கணம்‌. அறம்‌, 
முதலிய நான்கனுள்‌ வீடே மிகச்‌ இறந்த பயன்‌. ஆகவே, 
வீட்டு நூல்களே நூல்களுட்‌ சிறந்தனவாகும்‌. இவை 
களே, “சாத்திரம்‌” எனப்படுகின்றன. சாத்திரக்‌. 
கல்வியை, “* உவமையிலாக்‌ கலைஞானம்‌ ’’ என்கின்றார்‌ 
சேக்ழொர்‌, உவமையிலாக்‌ கலைஞானமாகிய அபர 
ஞானத்தின்‌ வழியேதான்‌ * பரஞானம்‌ * எனப்படுகின்ற. 
உணர்‌ வரிய மெய்ஞ்ஞானமாயெ அனுபவ ஞான த்தனைப்‌. 
பெறவேண்டும்‌. இது பற்றியே ஞானாசாரியர்‌ பலர்‌ 
ஞான சாத்திரங்கள்‌ பலவற்றை நமக்கு அருளிச்‌ 
செய்துள்ளனர்‌. 


vi 


இருக்கயிலாய பரம்பரைத்‌ தருமையாஜனத்‌ தாபகர்‌ 
ஸ்ரீ குருஞானசம்பந்த பரமாசாரிய மூர்த்திகள்‌ தமது - 
இவானுபூதியின்‌ விளைவாக .அவ்வப்பொழுது அருளிச்‌ 
செய்த அருள்நூல்கள்‌ எட்டு. அவை, ' சொக்கநாத 
வெண்பா, சிவபோகசாரம்‌, சொக்கநாதக்‌ கலித்துறை, ஞானப்‌ 
பிரகாச மாலை, திரிபதார்த்த ரூபாதி தசகாரிய அகளல்‌, 
சோடசகலாப்‌ பிராசாத சட்கம்‌, முத்தி நிச்சயம்‌, நவரத்தின 
மாலை” என்பன. இவ்‌ அருள்‌ நூல்கள்‌ சாத்திரமாகவும்‌, 
தோக்திரமாகவும்‌ அமைந்து அறிவு நெறியையும்‌, அன்பு 
நெறியையும்‌ தழைத்தோங்கச்‌ செய்வன. 


இவ்‌ எட்டு நூல்களும்‌, ‘ குருஞானசம்பந்தர்‌ 
அட்டகம்‌” என்னும்‌ திருப்பெயருடன்‌, தருமையாதீனம்‌ 
25 ஆவது குருமகாசந்நிதானம்‌ ஸ்ரீலஸ்ரீ கயிலை சுப்பிரமணிய 
தேசிக ஞானசம்பந்த பரமாசாரிய சுவாமிகள்‌ அவர்கள்‌ 
இருவுளப்பாங்கன்வண்ணம்‌ விரோதிகருது யாண்டு 
ஸ்ரீ குருஞானசம்பந்தர்‌ குருபூஜை விழா மலராக ஒருங்கு 
வெளிவருவது பலர்க்கும்‌ மகிழ்ச்சியைத்‌ தருவதாகும்‌. 
இதன்கண்‌ ஆசிரியரது அருள்‌ வரலாறும்‌, நூல்‌ விளக்க 
மும்‌ முதற்கண்‌ தரப்பட்டிருப்பது பயனுடையதொன்று. 


. இதனை அன்பர்‌ பலரும்‌ பெற்று ஓதி உணர்ந்து, 
அறிவு நெறியும்‌, அருள்‌ நெறியும்‌ வாய்க்கப்பெற்றுப்‌ 
பயனடைவார்களாக. 


இங்ஙனம்‌, அடியேன்‌ 


ரவ வட்டு சி. அருணைவாடி வேல்‌ 


eS 


* 


~ 


Dones 


Ko] 


a 
சிவமயம்‌ 


பொருளடக்கம்‌ 


முன்னுரை 


ஸ்ரீ குருஞானசம்பந்தர்‌ அருள்‌ வரலாறு... 


சொக்கநாத வெண்பா 
சிவபோக சாரம்‌ 
சொக்கநாதக்‌ கலித்துறை 


ஞானப்பிரகாசமாலை 


இரிபதார்த்த ரூபாஇ தசகாரிய அகவல்‌ .... 


சோட சகலாப்‌ பிராசாத ஷட்கம்‌ 
முத்தரிச்சயம்‌ 

ஈவரத்தனமாலை 

தனிப்‌ பாடல்கள்‌ 


பாட்டு முதற்குறிப்பு அகராதி 


AZ 


பக்கம்‌ 


ட 


குருபாதம்‌ 


ஸ்ரீ குருஞானசம்பந்தர்‌ அருள்‌ வரலாறு 


குருமுதல்வர்‌ வாழ்த்து 


சீரணியும்‌ நுதலின்விழி மழுமான்‌ நாகம்‌ 
கிருந்தும்‌எரி பொருந்துவிடம்‌ தெரிந்தி டாமல்‌ 
தாரணிஅன்‌ பரைஆள அவர்போல்‌ வந்த 
சைவசிகா மணி எவர்க்கும்‌ தலைவன்‌, எங்கோன்‌, 
காரணியும்‌ நெடியபொழிற்‌ கமலை வேந்தன்‌, 
கருணேமழை பொழியும்‌ இரு கடைக்க ணாளன்‌, 
பாரணியும்‌ ஞானசம்‌ பந்தன்‌ எந்தை 
பரமன்‌ இரு சரணமலர்‌ பர.வி வாழ்வாம்‌, 


தோற்றுவாய்‌ : 


தொண்டர்‌ காதனைத்‌ தூதிடை விடுக்கும்‌ அளவிற்கு: 
இறைவனுக்கு” என்றும்‌ இனிதாய்‌ இனிக்கும்‌ மொழி தமிழ்‌ 
மொழி. இத்‌ தமிழ்கேட்கும்‌ இச்சையால்‌ இறைவன்‌ 
திருவீழிமிழலையில்‌ இருவர்க்கு நித்தலும்‌ படிக்காசு நல்கி 
னான்‌. ஒருவர்‌ பொருட்டு மதுரைமாநகரிற்‌ குதிரை மாறி” 
னன்‌. மற்றும்‌ பலவும்‌ செய்தருஸினான்‌. * அதனால்‌ இத்‌. 
தமிழை, “ஞாலம்‌ அளந்த மேன்மைத்‌ தெய்வத்தமிழ்‌” எனவும்‌, 
“தண்ணார்‌ தமிழ்‌ ” எனவும்‌, “ஒண்தந்தமிழ்‌” எனவும்‌ 
மற்றும்‌ பலவாறு உயர்ந்தோர்‌ அனைவரும்‌ ஒருங்கே 
புகழ்ந்து போற்றினர்‌. * இத்‌ தமிழைக்‌ கேட்டற்‌ பொருட்டே 


2 


சிவபிரான்‌ திருக்கைலையினின்றும்‌ தெற்கு நோக்கித்‌ திரு 
தடம்புரிந்து வந்து தென்னாட்டில்‌ அமர்ந்தான்‌ ' என்றும்‌ 
கூறுவர்‌. எந்நாட்டவர்க்கும்‌ இறைவனாகிய கடவுள்‌ தென்‌ 
னடுடைய சிவனாய்‌ நின்று காட்சி யளிக்கும்‌ திருக்கோயில்‌ 
கள்‌ தமிழகத்திலே எண்ணற்று விளங்குகின்‌ றன. 


“வண்புகழ்‌ மூவர்‌ தண்புகழ்‌ வரைப்பு'' எனப்‌ 
பண்டைக்‌ காலத்தில்‌ சொல்லப்பட்ட தமிழகம்‌ பிற்காலத்தில்‌ 
சேர, சோழ, பாண்டிய நாடு என்பவற்றுடன்‌ நடுநாடு, 
தொண்டைநாடு, கொங்குநாடு என்ற பிரிவுகளையும்‌ 
அடையதாயிற்று. இவ்வெல்லா நாட்டிலும்‌ அருட்பேராகிரி 
யர்கள்‌ அவ்வப்பொழுது அவதாரம்‌ செய்து, தமிழ்‌ 
/மொழியையேயன்‌ நிச்‌ சைவ சமயத்தையும்‌ நன்கு பரிபாலித்‌ 
அச்‌ சென்றார்கள்‌. 


நடுநாட்டிலே அவதரித்தருளிய நாவுக்கரசர்‌ 
தொண்டை நாட்டைச்‌ சிறப்பாக ஆண்ட பல்லவ மன்ன 
ME சைவனாக்கினார்‌. சோழநாட்டிலே அவதரித்தருளிய 
ஞானசம்பந்தர்‌ பாண்டி நாட்டிற்கு எழுந்தருளி அந்தாட்டு 
மன்னனையும்‌, மக்களையும்‌ சைவர்களாக்கி எங்கும்‌ திருநீற்‌ 
Gum தழைக்கச்செய்தார்‌. அதற்கு முதற்காரணமாய்‌ 
இருந்தவர்கள்‌, சோழநாட்டு அரசன்‌ மகளாராய்த்‌ 
தோன்றி, அப்‌ பாண்டிய மன்னனுக்குப்‌ பட்டத்துத்‌ தேவி 
யாராய்‌ இருந்த மங்கையர்க்கரசியாரும்‌, அவரூடன்‌ சென்ற 
, அமைச்சராகிய குலச்சிறையாரும்‌ ஆவர்‌. நடுநாட்டிலே 
அவசரித்தருளிய சுந்தரர்‌ சேரநாட்டு மன்னராகிய சேர 
மொன்‌ பெருமாள்‌ ' நாயனாருக்குச்‌ சிறந்த நண்பராய்‌ அந்‌ 
காட்டிற்கு எழுந்தருளிச்‌ சிறப்பாக வரவேற்புப்‌ பெற்றுச்‌ 
சைவசமயத்தின்‌ தனிப்‌ பெருமையை விளக்கியருளிஞர்‌. 
அங்ஙனமே சேரமான்பெருமாள்‌ நாயனாகும்‌ தில்லை, 
திருவாரூர்‌ முதலிய தலங்களுக்கு எழுந்தருளிச்‌ சிவபீரான து 
செபெருமையை விளக்கும்‌ செந்தமிழ்ப்‌ பாமாலைகளைப்‌ பாடி 


3 


யருளினார்‌. பாண்டிநாட்டில்‌ அவதரித்து அமைச்சுரிமை' 
யும்‌ பூண்ட மாணிக்கவாசகர்‌ சோழநாட்டில்‌ உள்ள திருப்‌ 
பெருந்துறையில்‌ திருவருள்பெற்றுத்‌ தில்லைக்கு எழுந்‌ 
¿SEM புத்தரை வாதில்‌ வென்று, திருவாசகப்‌ பகுதிகள்‌ 
பலவற்றையும்‌, திருக்கோவையாரையும்‌ அருளிச்செய்தார்‌. 
“தொண்டை நாட்டில்‌ தோன்றிய சேக்கிழார்‌ சோழநாட்டு 
மன்னன்‌ அனபாயனுக்கு அமைச்சராய்‌, அவனைச்‌ சிந்தா 
மணி முதலிய அவகதைகளில்‌ ஈடுபடாமல்‌, திருத்தொண்‌ 
ர்‌ வரலாருகிய தவ கதைகளில்‌ ஈடுபடும்படி செய்து, 
தில்லையில்‌ இருந்து உலகம்‌ உய்யத்‌ திருத்தொண்‌ 
டர்‌ புராணம்‌ பாடி அரங்கேற்றியருளினார்‌. இங்ஙனம்‌ 
தமிழகத்தில்‌ அருளாளர்கள்‌ பலர்‌ அவ்வப்பொழுது 
தோன்றி ஆங்காங்குச்‌ சென்று அருன்‌ ஓளி தழைக்கச்‌ 
செய்தனர்‌. அம்முறையில்‌ பாண்டிய நாட்டில்‌ அவதாரம்‌ 
“செய்து சோழநாட்டிற்‌ போந்து ஞானபீடம்‌ அமைத்து 
அருள்ளான ஒளியைப்‌ பரப்பியவர்‌, திருக்கயிலாய பரம்பரைத்‌ 
.ஆருமையாதன முதற்குதவர்‌ ஸ்ரீ குருஞானசம்பந்தர்‌. 


திருவவதாரம்‌ . 


தமிழ்முனிவராகிய அகத்தியர்‌ என்றும்‌ இருந்து தவம்‌ 
புரிவது, கண்ணுதற்பெருங்‌ கடவுளும்‌ கழகமோடமர்ந்து 
தமிழ்‌ ஆராய்ந்தது முதலிய பல பெருமைகளை யுடையது 
விம்பம்‌ அந்நாட்டில்‌, ““ஹீவில்லிபுத்தூர்‌ ”” என்பது 
ரு செல்வத்‌ திருப்பதி. அதன்கண்‌ கார்காத்த வேளாளர்‌ 
க்கம்‌ சிவபத்தி சிவனடியார்‌ பத்திகளிற்‌ சிறந்துநின்று 
இல்லறம்‌ நடாத்தியவர்கள்‌ சுப்பிரமணிய பிள்ளை என்பவரும்‌, 
அவர்தம்‌ வாழ்க்கைத்‌ துணைவியா ராகிய மீனாட்ியம்மையாரும்‌ 
ஆவர்‌. இவர்கனது சீரிய சிவவழிபாட்டின்‌ பயனாகச்‌ 
சிவபெருமானது திருவருளால்‌ இவர்கட்கு நன்‌ முகூர்த்தம்‌ 
கூடிய ஓரு சோமவார தினத்தில்‌ 'நண்மைந்தர்‌ ஒருவர்‌ 
அவதரித்தருளினார்‌. ஞானசம்பந்தராதியரது நல்லருள்‌ 


4 


வழியிலே நின்று ஞானத்திலேயே எப்பொழுதும்‌ நாட்டீம்‌. 
கொண்ட அப்பெற்றோர்கள்‌, தம்‌ மகனார்க்கு, “ஞான 
சம்பந்தர்‌ * என்றே பெயரிட்டு சாதகன்மம்‌, செளளம்‌ 
முதலிய சடங்குகளா எல்லாம்‌ முறைப்படி செய்து அருமை. 
யாக வளர்த்து, ஐந்தாவது ஆண்டில்‌ கலைபயிலத்‌ 
தொடங்குவித்தார்கள்‌. 


ஞானசம்பந்தரும்‌ முன்னைத்‌ தொடர்பால்‌ தமிழ்மொழி 
வடமொழியில்‌ உள்ள இலக்கிய இலக்கண நூல்களை 
எல்லாம்‌ எளிதில்‌ உணர்வாராயினர்‌. உரிய காலத்தில்‌ 
சமய தீக்கை செய்விக்கப்பெற்று திருமுறைகளையும்‌, ஆகமங்‌ 
களையும்‌ பதினாறாம்‌ ஆண்டிற்குள்‌ நன்கு ஓதியுணர்ந்து, 
கலைநிறை மதிபோல்‌ தீகழ்ந்து நல்லொழுக்கம்‌, சிவபத்தி 
சிவனடியார்‌ பத்திகளில்‌ சிறந்து விளங்கினார்‌ தம்‌ மகனாரது 
கல்வியறிவையும்‌, ஒழுக்கத்தையும்‌ கண்ட பெற்றோர்க்கு. 
உண்டாகிய மகிழ்ச்சி அளவிடற்பாலதோ ! 


அருள்நெறி கூடல்‌ : 


ஞானசம்பந்தர்‌ இங்ஙனம்‌ வளர்ச்சியுற்றிருக்கும்‌ நாளில்‌ 
ஒருநாள்‌ அவர்‌ தம்‌ பெற்றோர்‌, தங்கள்‌ ஆன்மார்த்த 
மூர்த்தியாகிய மதுரைச்‌ சொக்கலிங்கப்பெருமானை வணங்‌: 
குதற்‌ பொருட்டுத்‌ தம்‌ புதல்வருடன்‌ மதுரைக்குச்‌ சென்று, 
அங்கயற்கண்ணம்மையுடன்‌ ஆலவாய்‌ அப்பளை வணங்கி 
வழிபட்டுச்‌, சின்னாள்‌ அத்தலத்திலே தங்கியிருந்தனர்‌. 
பின்னர்‌, அவர்கள்‌ தம்‌ இருப்பிடத்திற்குத்‌ திரும்ப நினைத்த 
பொழுது ஞானசம்‌! ந்தர்‌, “ அனைத்‌ துயிர்க்கும்‌ அம்மையும்‌: 
அப்பனுமாவார்‌ இன்வாயைத்தின்கண்‌ எழுந்தருளியிருக்க * 
இவர்களையன்றி யார்‌, யாருக்கு என்ன உறவாவார்‌ Y 
அயலோரால்‌ நமக்கு ஆகவேண்டுவது யாது? ஆதலின்‌, 
என்‌ உயிர்க்குத்‌ தாய்‌ தந்தையராய்‌ உள்ள - இவர்களை 
விட்டுப்‌ பிரிய எண்‌ உள்ளம்‌ ஒருப்படவில்லை ; யாண்‌: 


5 


இவ்வம்மையப்பரோடிருக்கும்‌ பெருவாழ்வு பெற்றுவிட்‌ 
டேன்‌ ; இப்பெருவாழ்வை எனக்கு அளித்த நீங்கள்‌ இனி 
அமைதியோடு செல்லுங்கள்‌ * என்று கூற, தந்தையாரும்‌: 
தாயாரும்‌ அவரது ஞானநிலைக்கு மாறு சொல்லமாட்டாத 
வர்களாய்‌ ஒருவாறு உள்ளம்‌ தெளிந்து தங்கள்‌ ஊர்க்குத்‌ 
திரும்பினார்‌. 


ஈன்று புறந்தந்த தாயையும்‌. தந்தையையும்‌ விடுத்து 
ஆலவாய்‌ அண்ணலையும்‌, அங்கயற்கண்ணியையுமே 
அப்பனும்‌ அம்மையுமாக அடைந்து மகிழ்ந்த ஞான 
சம்பந்தர்‌ அங்கு நாள்தோறும்‌ பொற்றாமரைத்‌ தீர்த்தத்தில்‌ 
நீராடிப்‌ பெருமானையும்‌, பெருமாட்டியையும்‌ வழிபட்டு 
வந்தார்‌. அவ்வாறு வரும்‌ நாட்களில்‌ பொற்றாமரைக்‌ 
கரையில்‌ நாள்தோறும்‌ அடியார்‌ சிலர்‌ அமர்ந்து பூவும்‌ 
மீரும்‌ முதலாயின கொண்டு ஆன்மார்த்த சிவபூசைசெய்து 
ஆனந்தக்‌ கண்ணீர்‌ சொரியத்‌ தோத்திரம்‌ பாடிச்‌ சூழ்ந்து 
பணிந்து பரவசம்‌ உறுதலைக்‌ கண்டு, தாமும்‌ அங்ஙனமே 
-பூசைசெய்யப்‌ பெருவிருப்பங்‌ கொண்டவராய்‌ இருநாள்‌, 
வாயானை, மனத்தானை, மனத்துள்நின்ற கருத்தானை, 
கருத்தறிந்து முடிப்பான்‌ தன்னை வணங்கித்‌ தம்‌ கருத்தை 
_ முடித்தருள வேண்டி விண்ணப்பித்தார்‌. அதனால்‌ அன்று 
இரவு ஆலவாய்‌ உறையும்‌ அண்ணல்‌ அவரது கனவில்‌ 
கோன்றி, “ஞானசம்பந்த ” நாம்‌ இலிங்கவடிவில்‌ Cur hes 


மரைப்‌ பொய்கையில்‌ ஈசான திக்கில்‌ பெட்டகத்து 
இருக்கின்றோம்‌ ; எடுத்துப்‌ பூசிக்க * என்று சொல்லி மறைந்‌ 
SoM ee. 

அற்புத நீகழ்ச்சி: 


விழித்தெழுந்த ஞானசம்பந்தர்‌ வியப்புற்று அதிகாலை 
மில்‌ எழுந்து முறைப்படி பொற்றாமரைத்‌ தீர்த்தத்தில்‌ 
. நீராடி ஈசானதிக்கில்‌ மூழ்கியபொழுது பெட்டகக்‌ கோயி 


6 


லோடும்‌ சொக்கலிங்கப்பெருமான்‌ அவரது கரத்தில்‌ ‘ 
எழுந்தருள அதிசயித்துக்‌ களிப்புமிக்கு  QByuurys 
திருமுன்பு சென்று பெருமானை வணங்கி, 


© கண்ணுக்‌ கினிய பொருளாகி யேஎன்‌ 
கரத்தில்வந்தாய்‌ 
விண்ணும்‌ பரவிடும்‌ அற்புத மேஎன்ன 
விஞ்சையிதான்‌ 
மண்ணும்‌ புகழ்ந்தீட என்னையும்‌ பூரண : 
வாரியுள்ளே 
நண்ணும்‌ படிசெய்‌ மதுரா புரிச்சொக்க 
நாயகனே ” 
என்பது முதலாகப்‌ பதீனொரு திருப்பாடல்களையுடைய 
“ சொக்கநாதக்‌ கலித்துறை பாடி”? * அடியேன்‌ கருத்து 
முற்ற அருள்செய்தீர்‌; எனினும்‌ உம்மைப்‌ பூசிக்கும்‌ 
முறையையும்‌, அதற்கேற்ற ஞானத்தையும்‌ தரும்‌ ஞானா 
சாரியரையும்‌ காட்டியருள வேண்டும்‌” என வேண்டிக்‌ 
கொண்டு கம்‌ இருக்கையிற்‌ சென்றிருந்தார்‌. அன்று 
இரவிலும்‌ ஆலவாய்‌ அழகர்‌ அவர து கனவில்‌ எழுந்தருளி, 
 ஞானசம்பந்தனே, நமது உபதேச பரம்பரையில்‌ வந்து 
திருவாரூரின்கண்‌ உள்ள ஞானப்பிரகாசனிடம்‌ சென்று 
ஞானேபதேசம்‌ பெற்று நம்மை வழிபட்டு வருவாயாக” 
என்று சொல்லி மறைந்து, திருவாரூரில்‌ ஞானப்பிரகாச 
தேசிகர து கனவிலும்‌ அங்ஙனமே ஆலவாய்‌ அழகராய்க்‌ 
காட்சியளித்து, “நீ, வருகிற சோமவாரத்தன்று உன்னிடம்‌ 
வரும்‌ நம்‌ ஞானசம்பந்தனுக்கு முறைப்படி விசேட 
நிருவாண தீக்கைகள்‌ செய்து ஞானோபதேசம்‌ பண்ணி 
இலிங்க பூசையும்‌ எழுந்தருளுவிப்பாயாக என்று அருளிச்‌ 
செய்து மறைந்தார்‌. 
ஞானப்பிரகா௪ தேசிகர்‌ சோமசுந்தரப்‌ பெருமான்‌ 
தமக்குக்‌ கனவில்‌ வந்து காட்சி தந்து கட்டளையிட்டருளிய 


7 


கருணைப்‌ பெருக்கை நினைந்து அன்புமீதூரப்பெற்று, 
ஆலவாய்‌: அண்ணலைத்‌ திசைநோக்கி வணங்கி மகிழ்ந்து 
அவர்‌ அருளிச்செய்த சோமவாரதினத்தை எதிர்நோக்கி 
யிருந்து, அந்நான்‌ வந்தவுடன்‌ பேரன்புடன்‌ அதிகாலையில்‌ 
எழுந்து முறைப்படி சென்று, கமலாலயத்‌ தீர்த்தத்தில்‌ 
நீராடித்‌ தமது நித்திய வழிபாடுகளைச்‌ சிறப்பாக முடித்துப்‌ 
பூங்கோயிலுக்குச்‌ சென்று திருமூலட்டானேசுரரையும்‌, 
தியாகராசப்‌ பெருமானையும்‌ அம்பிகையோடு கண்களிக்கக்‌ 
கண்டு வணங்கி வலம்‌ வந்து சித்தீச்சரத்தில்‌ உள்ள GW Sb 
வழிபடு கடவுளாகிய ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சந்நிதியில்‌ 
ஞானசம்பந்தர்‌ வருகையை நோக்கிக்‌ கிழக்கு முகமாக 


வீற்றிருந்தார்‌. 


குருநாதரைக்‌ காணல்‌ : 


இஃது இவ்வாறாக, மதுரையில்‌ ஞானசம்பந்தர்‌ 
தமக்குக்‌ கனவில்‌ சோமசுந்தரப்‌ பெருமான்‌ இட்டருளிய 
கட்டளையை உணர்ந்து, துயில்விட்டெழுந்து உள்ளம்‌ 
நெக்குருக, உரைகுழற, உடல்புளகிப்ப, கண்ணீர்மல்க, 
வைகறைப்போதிலே சென்று, பொற்றாமரைத்‌ தீர்த்தத்தில்‌ 
LIT நித்திய கன்மானுட்டானங்களை முடித்துக்கொண்டு, 
ஆலவாய்ச்‌ சொக்களையும்‌, அங்கயற்கண்ணியையும்‌ வணங்‌ 
கித்‌ தமக்கு ஆசான்மூர்த்‌ தியை அருளிச்செய்த கருணையை 
நினைந்து வாழ்த்தி, விடைபெற்றுக்கொண்டு திருவாரூர்‌ 
நோக்கிப்‌ புறப்பட்டு, வழியில்‌ திருவானைக்கா முதலிய 
திருத்தலங்களை வணங்கிக்கொண்டு சோமவாரத்தன்றம்‌ 
திருவாரூரை அடைந்தார்‌. அன்று காலை' அங்குக்‌ கமலா 
லயத்தில்‌ முழுகி நாளும்‌ செய்யும்‌ நன்னெநிச்‌ செயல்களை 
முடித்துப்‌ பூங்கோயில்‌ புக்குப்‌ புற்றிடங்‌ கொண்ட 
தாதரையும்‌, செம்பொன்‌ தியாகரையும்‌ பணிந்து, “குரு, 
காதரைக்‌ - காணும்‌ பேறு எப்பொழுது எங்கே எவ்வா ஐந்‌ 


இட்டுமோ என எண்ணி ஏக்கமுறும்‌ உள்ளம்‌ உடையவ 
ராய்‌ வலம்‌ வரும்பொழுது, சித்தீச்சர த்தில்‌ தட்சிணாமூர்த்தி 
சந்நிதியில்‌, மல இருள்‌ நீக்கியருளும்‌ ஞான ஞாயிறாய்க்‌ 
-கருணை பொங்கும்‌ மலர்முகத்துடன்‌ கிழக்குத்‌ திசைநோக்கி 
வீற்றிருக்கும்‌ ஞானப்பிரகாச தேசிகரைக்‌ கண்டார்‌. 
கண்டவுடன்‌ தமக்குச்‌ சோமசுந்தரப்‌ பெருமான்‌ கனவில்‌ 
உணர்த்தியருளிய ஞானதேசிகர்‌ இவரே எனத்‌ தெளிந்து, 
காமைக்‌ கண்ட கன்றென விரைந்தோடி, அவரது திருவடி 
களில்‌ வீழ்ந்து வணங்கி, * அருள்ளான அண்ணலே” 
அடைந்தார்க்கு அருளும்‌ அடிகளே, அடியேனையும்‌ 
ஆட்கொண்டு பிறவிக்‌ கடலினின்றும்‌ எடுத்தருள வேண்‌ 
டும்‌” என்று கண்ணீர்‌ வார, வேண்டிப்‌ பணிந்தார்‌. ஞான 
குரவர்‌, ஞானசம்பந்தரை அருட்பெருக்கோடு இரு கைம்‌ 
மலர்களாலும்‌ தழுவி எடுத்து, “ஞானசம்பந்தா ! அஞ்சற்க y 
என்று அபயங்‌ கொடுத்து, வடக்கு முகமாக இருத்தித்‌ 
திதுவருள்‌ நோக்கம்‌ செய்து, அவரது சென்னிமேல்‌ 
திருவடி சூட்டிச்‌ சிவஞானோபதேசம்‌ செய்து, அவர்கரத்திற்‌ 
கிடைத்த சொக்கலிங்க மூர்த்தியை அவரது ஆன்மார்த்த 
“மூர்த்தியாக லிங்க பூசையை எழுந்தருளப்‌ பண்ணிக்‌ 
கொடுத்து, ஞானபூசா விதிப்படி பூசிக்குமாற்றையும்‌ 
கடணார்த்தி, சிவஞானசித்தி நூல்வாயிலாக முப்பொருளின்‌ 
இயல்பை இனிது உணர்த்தியருளினார்‌. ஞானசம்பந்தர்‌ 
Sra தேசிகரது கருனை நீரில்‌ முழுகி, உள்ளங்குளிர்‌ ந்து, 
என்னும்‌ இல்லா இன்பம்‌ எய்தித்‌ தம்மைப்‌ பிறவிப்‌ பெருங்‌ 
கடலினின்றும்‌ கரையேற்றியருளிய கருணாமூர்த்தியாலிய 
aras ar மீது, * ஞாணப்பிரகாசமாலை > என்னும்‌ நற்ற 
மிழ்ப்‌ பரமாலையைப்‌ பாடித்‌ துதித்து, சொக்கலிங்கப்‌ பெரு 
TUN ஞநானபூசா விதிப்படி நாள்தோறும்‌ வழிபட்டுத்‌ 
ஆம்‌ ஆசிரியரது அடிநிழலைப்‌ பிரியாது அங்கே இருந்தார்‌ 


மற்றுமோர்‌ அற்புதம்‌ : 


இங்ஙனம்‌ இருக்கும்‌ நாட்களில்‌ ஓருநாள்‌ ஞானா 
சம்பந்தர்‌ சீடர்‌ பலருடன்‌ தாமும்‌ குருமூர்த்தியின்‌ பின்‌ 
'கோயிலுக்குச்‌ சென்று அர்த்தயாம தரிசனம்‌ செய்து 
“கொண்டு திரும்பி வருகையில்‌ கைவிளக்கெடுப்போன்‌ 
தூங்கிவிட்டதைக்கண்டு தாமே அப்பணியைச்‌ செய்வாராய்‌ 
விளக்கைக்‌ கையிற்கொண்டு குருமூர்த்திக்கு முன்னே பணி 
புரிந்து சென்றார்‌. குருநாதர்‌ மடத்தினுள்‌ செல்லும்‌ 
பொழுது ஞானசம்பந்தரை, *நிற்க' என்று சொல்லிச்‌ 
சென்றார்‌. ஞானசம்பந்தர்‌, (Qda என்ற ஆணையைக்‌ 
கடவாது கைவிளக்கைப்‌ பிடித்தவாறு பொழுது புலருங்‌ 
காறும்‌ அங்கே நின்றிருந்தார்‌. அவர்‌, நின்றும்‌, இருந்தும்‌; 
கிடந்தும்‌ நினைப்பது தம்‌ குருவின து ஞானோபதேச அனுப 
வத்தையே யாதலால்‌,  அவ்வனுபவத்திலேதான்‌ அப்‌ 
பொழுதும்‌ தம்மை மறந்து நின்றுகொண் டிருந்தார்‌. ஞான 
-சம்பந்தரது உயர்நிலையை விளக்கவேபோலும்‌ அவ்விரவு 
விடாமழை பெய்தது. ஆயினும்‌, கைவிளக்குடன்‌ நின்றி 
ருந்த ஞானசம்பந்தர்மிது ஒருதுளியும்‌ விழாமல்‌ சுற்றிலும்‌ 
ஓஒருகோல்‌ அளவுக்கு அப்பால்‌ மன்ழபெய்ததன்றி, மழை 
நீரும்‌ உட்புகாமல்‌ அந்த அளவிற்கு அப்பாலே ஓடியது. 


குருவாணை : 


விடியலில்‌ எழுந்துவந்த குருபத்தினியார்‌ ஞானசம்பந்‌ 
STS நிலையைக்‌ கண்டு வியந்து, உள்ளே சென்று ஞானப்‌ 
பிரகாசருக்கு ஞானசம்பந்தரது நிலையைத்‌ தெரிவித்தார்‌. 
அவர்‌ விரைந்துவந்து பார்த்துத்‌ திருவருளின்‌ செயலைச்‌ 
சிந்தித்து, கண்களில்‌ நீர்‌ ததும்ப ஞானசம்பந்தரைத்‌ 
தமது இருகைகளாலும்‌ தழுவிக்கொண்டு, நீர்‌ அனைவர்க்கும்‌ 
அருளொளி வழங்கும்‌ குருநாதராகிவிட்டீர்‌; *இனி நீர்‌ 
205 விருப்பப்படி வேண்டிய இடத்திற்‌ சென்றிருந்து, 


10 


உம்மை வந்தடையும்‌ பக்குவர்களுக்குச்‌ சிவஞானோபதேசம்‌. 
செய்து சமய பரிபாலனம்‌ நடாத்தி வருவீராக' எனக்‌ 
கட்டளையிட்டருளிஞா்‌. அதனைக்‌ கேட்ட ஞானசம்பந்தர்‌ 
மனம்‌ பதைத்து, “அடியேன்‌ தேவரீரைவிட்டு எங்ஙனம்‌. 
பிரிந்திருப்பேன்‌ * என்று பலவாறு வருந்தி, 


“ கனக்கும்‌ பொதிக்கும்‌ எருதுக்கும்‌ தன்னிச்சை 

கண்டதுண்டோ 

எனக்கும்‌ உடற்கும்‌ எனதிச்சை யோ இணங்்‌ 
கார்புரத்தைச்‌ 

சினக்கும்‌ கமலையுள்‌ ஞானப்ர காச 
சிதம்பர இன்‌ 

றுனக்கிச்சை எப்படி அப்படி யாக 
உரைத்தருளே ” 


என்னும்‌ கலித்துறையால்‌ குருவாணைப்படி நடப்பதைக்‌ 
தவிரத்‌ தமக்குச்‌ சுதந்திரம்‌ யாதும்‌ இல்லாமையைத்‌ தெரி 
வித்தார்‌. அதனைக்கேட்ட குருநாதர்‌ உளம்‌ மகிழ்ந்து, 
“ஞானசம்பந்தரே, இத்திருவாரூருக்கு வடக்கில்‌ இரண்டு 
யோசனை தூரத்தில்‌ மாயூரத்திற்குக்‌ கிழக்கே காவிரியின்‌ 
தென்கரையில்‌ எமதருமன்‌ இறைவனை வழிபட்டு அருள்‌ 
பெற்றதும்‌, அகத்தியர்‌ முதலிய முனிபுங்கவர்களால்‌ வழி” 
படப்‌ பெற்றதுமான வில்வாரணியமாகிய தருமபுரத்தை 
யடைந்து, குருஞானசம்பந்தராய்‌ விளங்கிப்‌ பக்குவிகட்கு, 
ஞானோபதேசம்‌ செய்து சமய பரிபாலனம்‌ நடத்தி, ஞான 
பீடாதிபதியாய்‌ வாழ்வீர்‌ , அக்காலத்தில்‌ குருவார ந்தோறும்‌. 
"கமலை வந்து செல்லலாம்‌. என்று வாழ்த்தி ஆணை தந்‌. 
கருளினார்‌. 

அவ்வண்ணமே ஞானசம்பந்தர்‌ அவ்விடத்தினின்‌ தும்‌. 


அரிதின்‌ நீங்கித்‌ திருவாஞ்சியம்‌ முதலிய சிறந்த தலங்களை 
வணங்கிக்கொண்டு தருமபுரத்தை அடைந்து, அங்கு, 


பழீ தருமபுரேசுரரையும்‌, அபயாம்பிகையையும்‌ தரிசித்து 
வணங்கி, அக்கோயிலின்‌ மேற்புறத்தில்‌ உள்ள வில்வா 
ரணியத்தில்‌ ஆச்சிரமம்‌ அமைத்துச்‌ சொக்கநாதப்‌ 
பெருமானை எழுந்தருளுவித்துப்‌ பூசித்தும்‌, ஞான பீடத்‌. 
தமர்ந்து, தம்மை அடைந்த பக்குவர்கட்கு ஞான தீக்கை 
புரிந்து ஞானோபதேசம்‌ செய்தும்‌ , பற்பல அற்புத நிகழ்ச்சி” 
களால்‌ திருவருளை விளக்கிக்கொண்டும்‌ குருமூர்த்தியாம்‌ 
எழுந்தருளியிருந்தார்‌. 


சிவாலயப்பணி : 


குருஞானசம்பந்தரது அருள்‌ நிலையைக்கண்டு வியந்து: 
அகத்தியர்மாணாக்கர்களாகிய முனீந்திரர்கள்‌, தங்கள்‌" 
ஆச்சிரமங்களையும்‌, தருமபுரேசுரர்‌ ஆலயத்தையும்‌ அவா 
ரிடம்‌ ஒப்புவித்து, நித்தீய நைமித்திகங்களை நன்கு நடத்தி! 
வருதற்கு இரசவாதம்‌ முதலிய சித்திகளையும்‌ உபதேசித்து,. 
“ எங்களைப்போலவே நீவிரும்‌; உமக்குப்‌ பின்வரும்‌ சந்ததி 
யாரூம்‌ பரம்பரையாய்‌ இவைகளைப்‌ பரிபாலனம்‌ செய்து 
வருவீர்களாக ' என்று ஆசிர்வதித்துச்‌ சென்றனர்‌. குரு. 
மூர்த்திகள்‌ அவைகளை அங்ஙனமே ஏற்றுச்‌ சிவாலயத்‌. 
திருப்பணி, திருவிழா முதலியவத்றை நன்கு நடாத்தி: 


வந்தார்கள்‌. 


இவ்வாறு” இருக்கும்‌ நிலையில்‌ குருஞானசம்பந்தா தமது” 
குருமூர்த்திகள்‌ அருளியவாறே குருவார ந்தோறும்‌ கமலை: 
சென்று சித்திச்சரத்தில்‌ தட்சிணாமூர்த்தியையும்‌ Fw gy 
ஞானகுரவரையும்‌ தரிசித்துவந்தார்‌. தொடக்கத்தில்‌” 
மதுரையில்‌ தங்கிச்‌ சொக்கலிங்கப்‌ ,பெருமான்‌ தமது திருக்‌. 
கரத்தில்‌ வந்து, என்றும்‌ தமக்கு ஆன்மார்த்த மூர்த்தி” 
யாய்‌ எழுந்தருளியிருக்கப்பெற்ற காரணத்தாலும்‌, கமலை 
தமக்கு ஞானோபதேசத்‌ தானமாய்‌ விளங்கினமையாலும்‌. 
ப்ரீ குருநானசம்பந்தருக்குத்‌ தருமையேயன்றிக்‌ கமலையும்‌, 


12 


மதுரையும்‌ பதிகளாயின. இதனையே பின்னர்க்‌ குமர 
குருபர அடிகள்‌ நான்காவது மகாசந்நிதான மாகிம 
ஸ்ரீ மாசிலாமணி தேசிகர்மீது பாடியருளிய பண்டார 
மும்மணிக்கோவையுள்‌, 


“ தருமையும்‌ கமலையும்‌ விரிதமிழ்க்‌ கூடலும்‌ 
திருநக ராக அரசுவீற்‌ Ds” 

ra குறித்தருளினார்‌. 
தில்லை நிகழ்ச்சி: 

ஒருசமயம்‌ இவர்கள்‌ தில்லைக்‌ கூத்தப்பெருமானைக்‌ 
கண்டு வழிபடும்‌ அவாமிக்கு அங்குப்‌ போந்து தரிசனம்‌ 
செய்து ஆயிரக்கால்‌ மண்டபத்தில்‌ அமர்ந்து இரவு 
வகலாய்‌ஆனந்த நிட்டையில்‌ அமர்ந்திருந்தார்கள்‌. ஓரு 
நாள்‌ ஆடவல்லபெருமான்‌ அருட்பாங்கினால்‌ சிவகாமி 
யம்மையார்‌ தமது பள்ளியறையில்‌ வைத்துள்ள பாயசத்‌ 
தையும்‌, திருவமுதத்தையும்‌, கங்கை நீரையும்‌ கொணர்த்து 
அளித்தருளினார்‌. அதன்பின்‌ மீளவும்‌ குருஞானசம்பந்தர்‌, 
தமது ஞானபீடத்துக்கு எழுந்தருளினார்கள்‌. 


அருள்‌ நூல்கள்‌ : 


தருமபுரமாகிய வில்வாரணியத்தில்‌ இக்குருமூர்த்தி 
களது ஞானநோக்கால்‌ புலியும்‌, பசுவும்‌ ஒரு துறையில்‌ தீர்‌ 
அருந்தி, ஒருபொழிலில்‌ களித்து விளையாடின. இங்ஙனம்‌ 
“இவர்கள்‌ இங்கு ஞான அரசு செலுத்தி வருங்காலத்தில்‌ 
.தம்பால்‌ உபதேசம்‌ பெற்று வாழும்‌ அடியவர்கள்‌ பதி, பசு, 
பாசத்தின்‌ இயல்புகளை ஆய்ந்தறிந்து பிரபஞ்ச வாழ்க்‌ 
“கையைக்‌ காய்ந்து, கல்வி கேள்வி அல்லல்‌ ஓய்ந்து“ 
என்றும்‌ சிவானந்த வாரியுள்ளே ஒன்றும்‌ இரண்டும்‌ 
அறத்‌ தோய்ந்திருக்கும்‌ வண்ணம்‌ *இவபோக சாரம்‌ £ 


13 


என்னும்‌ அருள்நூலை அருளிச்‌ செய்தார்கள்‌. அவ்வருள்‌ 
நூலின்‌ பொரு’ளை அனுபவமாகப்பெறும்‌ பிராசாத 
யோகத்தை அவர்கள்‌ நன்குணர்தற்‌ பொருட்டு, * சோடச 
கலாப்‌ பிராசாத சட்கம்‌* என்னும்‌ அரிய நூலையும்‌ 
* இரிபதார்த்த ரூபாதி தசகாரிய அகவல்‌ £ என்னும்‌ மற்றோரு 
நூலையும்‌ ஆக்கியருளினார்கள்‌. 
இன்னும்‌ இவர்கள்‌ காலத்தில்‌ தில்லையில்‌ இரந்த: 
கண்கட்டி மறைஞான பண்டாரம்‌” என்னும்‌ புலவர்‌ 
ஒருவர்‌ சிறந்த நூலறிவு பெற்றிருந்தும்‌ திருவருள்‌ வாய்க்க்ப்‌ 
பெறாத காரணத்தால்‌, “ முத்தீிபெற்ற ஆன்மா அந்நிலை: 
யில்‌, தான்‌ அனுபவிப்பது தனது ஆனந்தமேயன்றிச்‌ 
சிவனது ஆனந்தமன்று” என்ற ஒரு முடிவிற்கு வந்து, 
அம்முடிவிற்கு, * ஆன்மானந்த வாதம்‌” என்று பெயரிட்டு, 
அதனை விளக்கி, “முத்இநிலை * என்ற ஓருநூலை இயற்றி்‌ 
னார்‌. அதனால்‌, பால்நினைந்து ஊட்டும்‌ தாயினும்‌ சாலப்‌ 
பரிந்து தனது உலப்பிலா ஆனந்தமாய தேனை உயிர்க்‌ 
களுக்குச்‌ சொரிந்து அவைகளைத்‌ தனது திருவருள்‌ வியாப 
கத்தில்‌ அடக்கிக்‌ காத்தருளும்‌ முதல்வனது கருணையை. 
அழித்துப்பேசும்‌ அதிபாதகச்‌ செயல்‌ சிலரிடம்‌ தோன்றுவ 
தாயிற்று. அதனைத்‌ திருவுளத்தடைத்த நம்‌ குருமூர்த்திகள்‌ 
உடனே, *முத்தி நிச்சயம்‌” என்னும்‌ பேரருள்‌ நூலைத்‌. 
திருவாய்‌ மலர்ந்தருளி அதன்கண்‌, 

££ அண்ணாலைப்போல்‌ ஆனந்தம்‌ ஆன்மாவுக்குண்டென்னில்‌ 

எண்ணில்‌ பிறப்பிறப்பை எய்துமோ ”’ 
என்றும்‌, 

“ ஆசகற்றி நின்‌அறிவில்‌ ஆனந்த மாம்சிவனைக்‌ 
கூசகற்றி, “என்றன்‌ குணம்‌” என்று — பேசியிடும்‌ 
பேயா,வா திக்கேது பேசியிடில்‌ நீஅந்த 
மாயாவா திக்கே மகன்‌ ” 

சான்றும்‌, 


14 


< அன்திஉயிர்‌ சற்சித்தே; ஆனந்தம்‌ இல்லை அதற்கு * 
சான்றும்‌ பலவாறு அருளிச்செய்து, * ஆன்மானந்த வாதும்‌? 
சுருதி, யுக்தி அனுபவங்கட்குப்‌ பொருந்தாததொரு வீண்‌ 
வாதம்‌” என்பதை விளக்கியருளினார்கள்‌. 


இவர்கள்‌ தங்கள்‌ பூசாகாலங்களில்‌ தங்கள்‌ ஆன்‌ 
மார்த்த மூர்த்தியாகிய சொக்கலிங்கப்‌ பெருமாளை, 
“்‌ தாணுவே சொக்கநாதா, எனை அருளில்‌ ஆண்டவா 
சொக்கநாதா, சம்புவே சொக்கநாதா ?' என்றாற்போல 
மனம்‌ உருகி அழைத்துத்‌ துதித்த வெண்பாக்களின்‌ தொகு 
Gu சொக்கநாத வெண்பா. 


குருவாரந்தோறும்‌ கமலை சென்று தரிசித்து மீண்டு 
abs இவர்கள்‌ ஒருமுறை தம்‌ ஞானதேசிகர்‌ பரிபூரணம்‌ 
அடைத்ததை யறிந்து அவரது பிரிவை ஆற்றாது பாடி 
அருளியது நவரத்தினமாலை 


இவ்வாறு இவர்கள்‌ ஞானோபதேசத்தையே 
யன்றித்‌ தோத்திர சாத்திர நூல்களையும்‌ செய்து 
ஞான அரசு செலுத்தி வரும்‌ நாளில்‌ தமக்குப்‌ 
பரிபூரண நிலை. வருவதைத்‌ திருவருள்‌ உணர்த்த 
உணர்ந்து, தமது ஆச்சிரமத்தின்‌ மேற்குப்‌ பக்கத்தில்‌ 
* ஞானபுரீசுவரர்‌ £ என்னும்‌ திருப்பெயரால்‌ சிவலிங்கப்‌ 
பிரதிட்டை செய்து, தம்‌ மாணாக்கர்களில்‌ * ஆநந்த 
gast’ என்பவருக்கு ஞானோபதேசம்‌ செய்து பீடாதி 
பத்தியத்தை நல்கி, அச்சிவலிங்கப்‌ பெருமான்‌ திருவடி 
நிழலிலே சிவசமாதி கூடினார்கள்‌: 


ஸ்ரீ ஆனந்த பரவச தேசிகர்‌ அதிதீவிர பக்குவம்‌ 
உடையவராய்‌ இருந்த காரணத்தால்‌, உலகியல்‌ வாதனை 
அதவே நீங்கப்பெற்றுத்‌ தம்‌ ஆசாரியர்‌ திருமுன்‌ சென்று 
வணங்கி ஞானபுரிசுவரர்‌ ஆலயத்திற்கு தேரே மேற்குத்‌ 
திசையில்‌ அச்சிகரத்தை நோக்கியவாறே சிவயேர்கத்தில்‌ 


15 


அமர்ந்து சிவசமாதி கூடிச்‌ சிவானந்த பரிபூரணத்தை 
அடைந்தார்‌. 
இதனையறிந்த அடியார்கள்‌ ஞான சந்தானமும்‌, (ஞான 
, பீடாதிபத்தியமும்‌ தொடராதொழிகின்றனவே” என்று 
வருத்தி சிவசமாதி கூடிய தங்கள்‌ ஆதிபரமாசாரியார்‌ 
திருமுன்‌ சென்று, நிகழ்ந்தவற்றை எடுத்துச்‌ சொல்லித்‌ 
பதங்கள்‌ குறையையும்‌ விண்ணப்பித்துக்‌ கொண்டார்கள்‌- 
அதுகாலை அடியவர்கள்‌ குறையை நீக்கவும்‌, அரனருள்‌ 
விளக்கமாகிய ஞானபீடம்‌ என்றும்‌ நின்று நிலவி, 
ஞானத்தை வழங்கவும்‌ திருவுளங்கொண்டு, குருமூர்த்திகள்‌ 
“மாதீயினின்றும்‌ வெளிப்போந்து அடியவர்‌ கூட்டத்துள்‌ 
“ சச்சிதானந்தம்‌ * என்பவருக்கு ஞானோபதேசம்‌ செய்து 
பீடாதிபத்தியத்தை வழங்கினார்கள்‌; ஆயினும்‌, சச்சிதா 
னத்தருக்குத்‌ திருவருள்‌ கூட்டாமையால்‌ நிட்டானுபூதி 
கிட்டவில்லை. அஃதுணர்ந்த ஆசாரிய மூர்த்திகள்‌ இரக்கங்‌ 
கொண்டு, * ஆனந்தபரவசரது நிலையை நேரிற்‌ கண்ட 
பின்பும்‌ உமக்கு உலகமயக்கம்‌ நீங்கி உயர்கதியிற்‌ செல்லும்‌ 
நிலை உண்டாகவில்லை. யான்‌, எனது என்னும்‌ அபிமானம்‌ 
தீங்கவில்லை, அந்தோ! இதற்குக்‌: காரணம்‌, உம்மைப்‌ 
பற்றியிருக்கும்‌ மலம்‌, மாயை, கன்மம்‌ என்னும்‌ மும்மலங்‌ 
களின்‌ சேட்டைதானோ? இனி உமக்கு உயர்‌ ஞானம்‌ 
ர்றவாதோ?” என்று அறிவுறுத்தும்‌ முறையில்‌ கீழ்க்‌ 
காணும்‌ பாடலைப்‌ பாடி ஞான நோக்கம்‌ செய்தருளினார்‌. 
தானந்தம்‌ ஆதிநடு இல்லா தோங்கும்‌ 
சச்சிதா னந்தமயந்‌ தானே ஆன , 
ஆன ந்த பரவசனைக்‌ கண்டும்‌ கண்டும்‌ 
அத்தத்தோ பரகதியை அறிந்தீ ரில்லை ; 
மான ந்தான்‌ வடிவாகி நிற்ற லாலோ ? 
மலமரயை கன்மம்‌இவை மடியா தாலோ ? 
ஞானந்தான்‌ உமதுளத்தில்‌ உதியா தாலோ ! 
தாம்‌அறியோம்‌ உமதுமயல்‌ நவிற்று வீரே. 


16 


ஞானகுரவரது அறிவுரையாலும்‌, அருள்‌ தோக்கத்தா 
லும்‌ சச்சிதான ந்தர து மலமாயை கன்மங்கள்‌ பற்றற்றொழிய, 
உண்மை ஞானம்‌ பிறந்து நிட்டானுபூதிநிலையை எய்தினார்‌, 
அதனால்‌ மகிழ்வுற்ற ஸ்ரீ குருஞானசம்பந்தர்‌ “ இனி நீர்‌ 
பீடாதிபதியாய்‌ வீற்றிருந்து சொக்கநாதரை வழிபட்டுக்‌ 
கொண்டு, ஸ்ரீ தருமபுரேசர்‌, ஸ்ரீ ஞானபுரீசர்‌ ஆலயங்களைச்‌ 
செவ்வனே ஓம்பி, நும்மை வந்து அடையும்‌ பக்குவிகட்கு. 
ஞானோபதேசம்‌ செய்து வருவீராக? என அருளாணை 
தந்து வைகா௫ுத்துங்கள்‌ அமரபக்கத்துச்‌ சஷ்டி இஇயில்‌ சிவச 
மாதி எய்தி, சிவபரிபூரணம்‌ எய்தினார்கள்‌. சிவசமாதியில்‌: 
ஐக்கியம்‌ எய்தும்‌ நிலையை அணுகிக்கொண் டிருந்தவர்கள்‌ 
தம்‌ அடியார்‌ பொருட்டு மீள எழுந்தருளிவந்து பீடாதிபத்‌ 
தியத்தை நிலைபெறுத்திய இக்குருமூர்த்திகளாது. அருட்‌ 
செயல்‌, அதிசயத்தினும்‌ அதிசயம்‌ அன்றோ ! 

இவர்கள்‌ தாங்களே பிரதிட்டித்து ஜீவ சமாதியில்‌: 
'இருந்த காரணத்தால்‌ இவ்வாலயம்‌ சிவாலயமேயாய்‌ 
முறைப்படி நித்திய நைமித்திக வழிபாடுகள்‌ நடைபெற்று 
வருகின்றன. பிற்காலத்தில்‌ ஏழாவது மகாசந்நிதான த்‌ 
தின்‌ காலத்தில்‌ சிலரது சொல்லைக்‌ கேட்டு இவ்வாலயத்தை 
ஒரு சமாதிக்கோயில்‌ என்று இகழ்ந்து தகாத செயல்‌ செய்ய 
நினைத்த தஞ்சை மன்னன்‌ கண்‌ இழந்து பின்‌ தனதுர்‌ 
குற்றத்தை உணர்ந்து குருமூர்த்திகலை அடைந்தூ 
மன்னிக்க வேண்டி அவர்கள்‌ அருளாணையின்‌ வண்ணம்‌ 
“மன்னன்‌ பந்தல்‌” என்னும்‌ இடத்தில்‌ தங்கியிருந்து பல 
நாள்‌ ஞானபுரீசுவரர்‌ ஆலயத்தை அர்த்தயாம காலத்தில்‌, 
வழிபட்டுக்‌ கண்பெற்று மகிழ்ந்து, அர்த்தயாம பூசைக்குச்‌ 
சில நிலபுலங்களை முற்றூட்டாகத்‌ தந்து சென்ற செய்தி 
இவ்வாலயத்தின்‌ பெருமையை, விளக்கும்‌. ஜீவசமாதியி' 
லிருந்து வெளிப்போந்து மூன்றாவது பட்டமாக ஸ்ரீசச்சிதா 
னந்த தேசிகரை இருத்திச்‌ சென்றது முதல்‌ இவர்கள தூ 
ஞானபீடம்‌ வழிவழியாக இன்றுகாறும்‌ இனிதே தழைத்‌ 
தாங்கி வருகின்றது. 


பண்டார சாத்திரம்‌ 
ஆகிய 
அருள்‌ நூல்கள்‌ 


திருக்கயிலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானத்தில்‌ 
தருமபுர ஆதீனத்து ரூனபீடத்‌ தாபகராகிய ஸ்ரீ குருஞான 
சம்பந்த தேக பரமாசாரிய மூர்த்திகள்‌ [தமது அற்புதம்‌ 
திறைந்த அருள்வாழ்க்கையில்‌ அவ்வப்பொழுது அருளிச்‌ 
செய்த அருள்‌ நூல்கள்‌ எட்டு, * அவை இவை என்பது 
அவர்களது வரலாற்றில்‌ ஆங்காங்குப்‌ பெயரளவில்‌ 
எடுத்துக்காட்டப்பட்டது. ' அவற்றின்‌ அருமை பெருமை: 
களை ஓரளவேனும்‌ ஆய்ந்துணர்ந்து பயன்கொள்ளுதல்‌ 
அனைவர்க்கும்‌ இன்நியமையாக்‌ கடனாகும்‌. 


1. சொக்கநாதக்‌ கலித்துறை; இந்‌ நூல்‌, ஸ்ரீ குரு, 
ஞானசம்பந்தர்‌ இளமையிலே தம்‌ sr த.ந்தையரையும்‌ 
விடுத்து, ஆலவாய்ப்பெருமானே அம்மையும்‌ அப்பனும்‌ 
என அடைந்து மதுரையில்‌ அப்பெருமானை வழிபட்டிருத்த 
காலத்தில்‌ பெட்டகக்‌ கோயிலுடன்‌ பொற்றாமரைத்‌ தீர்த்தத்‌ 
திலிருந்து அழ்பெருமான்‌ அவரது கரத்தில்‌ சேர்ந்த, 
பொழுது விம்மிதம்‌ உற்றுச்‌ சந்நிதியை அடைந்து அவனது 
கருணையை நினைத்து உருகிப்‌ பாடியருளியது. பதிஞொரு, 
கட்டளைக்‌ கவித்துறைகளால்‌ ஆனது. PANA, பெரும்‌. 


* ஞானுவரண விளக்கம்‌ என்பது தனிநூல்‌ அன்று. 
சித்தியாகுக்கு விளக்கமாக இடையிடையே சில பாடல்களைக்‌ 
சேர்த்து ஆக்கியருளிது. அப்பாடல்களும்‌ இப்பொழுது 
கிடைக்கவில்லை. வெள்ளியம்பலவாணர்‌ உரையே உள்ள துட 


ea 


18 


urgió” மதுராபுரிச்‌ சோக்கநாயகனே ,” என்று அழைத்துத்‌ 
தமது விண்ணப்பத்தினை அவ்விறைவனிடத்தில்‌ தெரி 
வித துக்கொள்வது.। 


“ கண்ணுக்னிய பொருனாகயே ' என்னும்‌ இதன்‌ 
முதற்பாட்டு முன்பே காட்டப்பட்டது. கருத்துக்கினிய 
eu உள்ளத்துள்ளே நின்று இன்ப ஊற்றாய்‌ ஓனிர்பவன்‌ 
இறைவன்‌. அவன்‌, கண்ணுக்கும்‌ இனியனாய்க்‌ காட்சி 
வ்ழங்கும்‌ : முறையில்‌ இவரது கரத்தில்‌ எழுந்தருளினான்‌ 
என்றால்‌ அதுதேவர்க்கும்‌ கிடையாத திருவருட்‌ பேறன்றோ! 

அதனை, ££ விண்ணும்‌ பரவிடும்‌ அற்புதமே ,” என்றும்‌, * என்ன 
விஞ்சை” (வித்தை) இது” என்றும்‌ வியந்து போற்றினார்‌ 
மெய்ந்நெறி நின்ற அருளாளர்‌. விண்ணோர்க்கும்‌ கிட்டாத 
அற்புதத்தை எளியேனுக்கு விளைத்த நீ, இம்மண்ணோர்க்கு 
அரிய உனது பூரண இன்பப்‌ பெரும்‌ புணரியுள்ளே 
(கடலிலே) மூழ்கியிருக்கும்படி திருவருள்‌ புரியவேண்டும்‌ 
என வேண்டினார்‌. அப்பெரும்பேறு சிவ பூசையினாலேயே 
கிடைக்கும்‌ என்பது கருத்து. 


தம்‌ கரத்தில்‌ வந்த்‌ கருணையை வியந்து அன்புருவாய்‌ 
கின்ற அவர்‌, “ எனக்கு உன்னையன்றி ஆதாரம்‌ இப்பூமியில்‌ 
யாரிருக்கின்றார்கள்‌ ! ஆதரவற்ற எனக்கு மீதான 
வெளியை (அருள்வெளியாகிய பரவெளியைக்‌ காட்டத்‌ 
திருவுளங்கொண்டு இளமையிலே என்பால்‌ எழுந்தருளி 
வந்த உன்னைப்‌ பூசிப்பதைத்‌ தவிர வேறு வழியில்லை 
எான்பறதச்‌ சொல்லாமற்‌ சொல்லி, என்னை. உன்‌ வசப்‌ 
படுத்திக்கொண்டாய்‌ ! இனி நான்‌ அம்‌ மீதான வெளியை 
அடையும்படி அருள்செய்ய வேண்டும்‌. யான்‌ உன்னைப்‌ 
பர்டும்படியும்‌, பணியும்படியும்‌ அருள்புரிய வேண்டும்‌, 
அனைத்ச்தயும்‌ ஆட்டுவிப்பவன்‌ நீ. ஆதலால்‌ எனது 
'பாசத்தைப்போக்கி;' என்னை! ஆனந்த வெள்ள த்தில்‌ 
ஆக்கியருள்வதும்‌ உனக்கே” கட்னாம்‌. 'என்னைய்‌ புலன்வழி 


19 


ஓடித்திரியாமலும்‌, வினைக்‌ குழியில்‌ வீழாமலும்‌ காத்த்ருள 
வேண்டும்‌. இவ்வுலகில்‌ நான்‌ பிறவாத இடம்‌ இல்லை ; 
பிறந்து துன்புருத இடம்‌ இல்லை; துன்புற்று இறவாத 
இடம்‌ இல்லை. ஆகையால்‌ என்னைப்‌ பிறவியில்‌ வைத்து 
ஆட்டியது போதும்‌; இனி உனது ஆனந்தத்‌ தேளைப்பருக 
வைக்க வேண்டும்‌. பிறந்து இறந்து உழன்ற காலங்களில்‌ 
நான்‌ செய்த வினைக்கோ அளவில்லை; ஆயினும்‌ அவை 
அனைத்தையும்‌ நீக்கி நின்‌ திருவடிக்கு அடியேனை ஆளர்க்‌ 
கிக்‌ கொள்ளல்‌ வேண்டும்‌, புலன்வழி ஒடிய என்‌ அறிவை 
உன்பூசையின்வழித்‌ திருப்பிவிட்டாய்‌; ஆகையால்‌, இனி 
என்‌ வினைகளை வாராமல்‌ தடுத்து, உனது, பூரண இன்பத்‌ 
தில்‌ நீங்காதிருக்க வைத்தருள்‌ £ என்றெல்லாம்‌ -பின்னர்‌ 
விண்ணப்பம்‌ செய்தார்‌, 


நெஞ்சம்‌ கல்லாம்‌ ; கண்ணிணையும்‌ மரமாம்‌ 
தீவிளையினேற்கே ” 


“ மரக்கண்‌ என்செவி இரும்பினும்‌ வலிது ?” 


“ யானே பொய்‌, என்நெஞ்சும்‌ பொய்‌ * 


> 


“ வெற்றடியேனை விடுதி கண்டாய்‌ '? 


என்றாற்போன்ற ' திருவாசகத்‌ தொடர்களை நினைப்பூட்டி 
நிற்கும்‌ பகுதிகள்‌ இந்நூலிற்‌ பல. 


இதன்கண்‌ ஓரு பாடலில்‌, ஏறாத விண்ணப்பம்‌ கூழுறின்‌ 
றேன்‌அது ஏதெனிற்‌ கேன்‌ "- என்று எடுத்து Ci இந்த: 
மகாலிங்கந்தன்னில்‌ மஉழ்ந் இருந்தே - ஆறாப்‌ பவத்துயர்‌ ஆற்றிச்‌ 
இவானந்தம்‌ அன்பர்க்கு என்றும்‌ - பேறாக நல்குதி”* என்று 
வேண்டியருளிஞார்கள்‌ ; அந்த விண்ணப்பத்தின்‌. பயனே 
இன்றும்‌ அவர்களது ஆன்மார்த்த மூர்த் தியில்‌. ஆலவாய்ப்‌ 
பெருமான்‌ எழுந்தருளியிருந்து அடியார்க்கு “அருள்‌ வழு 


20: 


நிற்பது. எனவே இச்சொக்கநாதக்‌ கலித்துறை என்னும்‌ 
தோத்திர நூலே தருமையாதீனத்தின்‌ ஆதாரதூல்‌ 
. என்று கூறத்தடையில்லை. 


2.  *பண்டாரக்‌ கலித்துறை” என்னும்‌ ஞானப்பிரகாக 
மாலை: இந்நூல்‌ ஸ்ரீ குருஞானசம்பந்தர்‌ ஆலவாய்ச்‌ 
சொக்கர்‌ அருள்வழியே ஆரூரில்‌ தமக்கு விசேட நிருவாண 
சிவூதிக்கை பண்ணிச்‌ சிவஞானோபதேசம்‌ செய்து சிவலிங்க 
பூசையை எழுந்தருளுவித்து, ஞானானுபூதி காட்டிய தம்‌. 
ஞானகுரு கமலை ஞானப்பிரகாசரைப்‌ பேரன்போடும்‌, 
பேரான ந்தத்தோடும்‌ தோத்திரித்துப்‌ பாடியருளியது. 


பண்டாரம்‌ என்பதற்குப்‌ பொருள்‌ “கருவூலம்‌ - 
பொக்கிஷம்‌ * என்பது; ஆதலால்‌, ஞானவேட்கையுடைய 
வர்கள்‌. ஞானக்‌ கருவூலமாகிய ஞான தேசிகரையே 
பண்டாரம்‌ என்பர்‌. அதனால்‌ ஞானதேசிகரைத்‌ துதிக்கும்‌ 
இத்நூற்கு, * பண்டாரக்‌ கலித்துறை? என்ற பெயரும்‌ உள 
தாயிற்று. ஆலம்‌ உண்டான்‌ எங்கள்‌ பாண்டிப்பிரான்‌ 
தன்‌ அடியவர்க்கு - மூலபண்டாரம்‌ வழங்குகின்றான்‌ வந்து 
மூந்துமினே”” என்ற திருவாசகமும்‌ இங்கு நினைக்கத்தக்கது. 
இது காரணத்தாலேயே ஸ்ரீகுருஞானசம்பந்தர்‌ அருளிச்‌ 
செய்த நூல்கட்கும்‌ * பண்டார சாத்திரம்‌” என்ற பெயர்‌ 
வழங்குகின்றது. 


இதனுள்‌ இப்பரமாசாரிய மூர்த்திகள்‌ தங்கள்‌ ஆசாரி 
யரது ஞானப்‌ பெருநிலையைப்‌ பலவாற்றாலும்‌ வடித்‌ 
தெடுத்துக்‌ காட்டியுள்ளார்கள்‌. திருவார்‌ கமலையுள்‌ 
| ஞானப்பிரகாசன்‌ திருவடியைச்‌ சார்ந்தவர்கள்‌ இருக்கும்‌ 
திசையிலும்‌ எமன்‌ அணுகான்‌; பிரமன்‌ தான்‌ இனிப்படைக்க. 
வேண்டியவர்‌ பட்டியலில்‌ அவரது பெயரைக்‌ குறியான்‌; 
ஆதலால்‌, மனமே, இனி நீ இறப்பிற்கும்‌ பிறப்பிற்கும்‌ 
அஞ்ச வேண்டா; இனி உனக்குக்‌ கிடைப்பது பேரின்ப 
சாகழமே” என்கின்றார்‌. 


21 


*முன்னைத்‌ தவம்‌ உடையவர்க்கே ஞானப்பிரகாசர oe 
தல்லுருத்‌ தரிசனம்‌ கூடுவதாகும்‌ ; கமலை ஞானப்பிர காரர்‌ 
ஞானத்தை வழங்க அருட்கொடி கட்டியுள்ளார்‌. அவரி 
உம்‌ ஞானத்தைப்பெற இதுவே தருணம்‌; உலகீர்‌, இனி 
தீங்கள்‌ தாமதிப்பீர்களாயின்‌, கெட்டொழிவீர்‌ ; விரைந்து 
செல்லுங்கள்‌, ஞானப்பிரகாசர்‌ முத்திக்கொடி கட்டி இருப்‌ 
யவர்‌; அன்பர்க்கு இன்பம்‌ அளிப்பவர்‌; கறவொண்ணாப்‌ 
பெருமையுடையவர்‌. அவரைச்‌ சிவமென்று எண்ணாதவர்‌ 
நிரயத்துக்‌ குடிபுகுவர்‌. முத்தியடையவேண்டிக்‌ காட்டிலும்‌ 
மலையிலும்‌ கனல்மேல்‌ நின்று கடுந்தவம்‌ புரிகின்றவர்களே, 
வாருங்கள்‌ ; * கமலை ஞானப்பிரகாசன்‌ * என்ற பெயரைச்‌ 
சொல்லுங்கள்‌ ; அது போதும்‌, உங்கள்‌ பிறவி நீங்குதற்கு. 
யதி, பசு, பாசம்‌ என்னும்‌ முப்பொருள்களின்‌ இயல்பாகிய 
சைவ சித்தாந்தத்தை ஞானப்பிரகாசரது திருமடத்தில்‌ 
உள்ள பல்லியும்‌ சொல்லும்‌ ” என்றெல்லாம்‌ தம்‌ குருவின்‌ 
அருட்பெருமையை உலகிற்கு விளக்கியருள்கின்றார்‌. இத 
ணுள்‌, “* நற்றாங்கதி அடைவோமெனிற்‌, கெடுவீர்‌ ஓடிவம்மிண்‌ >> 
** பிற்பால்‌ இருந்து பேழ்கணித்தால்‌ பெறுதற்கரியன்‌ பெம்மானோ” 
என்ற திருவாசகப்பொருள்கள்‌ விளங்குதல்‌ காணலாம்‌. 


மற்றும்‌, *ஞானப்பிரகாசனே என்‌ ஆண்டவன்‌ ; 
அவன து ஒருமொழியால்‌ யான்‌ உலகத்தின்‌ நிலையாமையை 
உணர்ந்து, சிவானந்தத்‌ தேனைப்‌ பருகினேன்‌ ; எனக்கு 
இனிப்‌ பரமுத்தி கிடைத்தல்‌ நிச்சயம்‌. ஞானப்பிரகாசன்‌ 
சான்‌ சிந்தையுள்ளே பேராதீருத்தலால்‌ இனிச்‌ சென்மம்‌ 
வாராது. சிவானந்தம்‌ போகாது. சித்தாந்தத்‌ தெளிவா 
கிய முப்பொருளின்‌ இயல்புகளை அடியேனுக்கு ஞானப்‌ 
பிரகாசன்‌ தித்திக்கத்‌ தித்திக்கச்‌ * சொல்லியருளினான்‌.. 
கானப்பிரகாசனது மோனப்பிரகாச மொழியைக்‌ கேட்ட 
வுடன்‌ எனக்கு மூச்சு அலைவற்று நின்று, (பிராசாத யோக 
நிலை கைவந்து) ஊனப்பிரகாசம்‌ ஒழிந்து, உள்ளம்‌ 
உருகிச்‌ சென்று வானப்பிரகாசமாகிய ஞோயத்திலே 


22 


அழுந்திவிட்டது. எனது பாசத்தைப்‌ போக்கிப்‌ பதியிடத்‌ 
தில்‌ என்னை நிறுத்தியருளிய கமலை ஞானப்பிரகாசன்‌, 
மானும்‌, மழுவும்‌ மறைத்துவந்த சிவனே * என்பனபோலத்‌ 
só அனுபவ நிலையை எடுத்து அருளிச்செய்தன பல. 
ஆசாரியரை முன்னிலைப்படுத்தி, * எனக்கு நீயே துணை; 
என்‌ குற்றங்களைப்‌ பொறுத்தருள்‌ ; நீ ஓறுப்பின்‌ என்னை 
ஆதரிப்போர்‌ யார்‌? எனது புன்மொழியையும்‌ கேட்டருள்‌ * 
என்று இவ்வாறு விண்ணப்பித்துக்கொண்ட விண்ணப்‌ 
பங்களும்‌ பல. இவற்றால்‌ இத்தோத்திர நூலை ஓதுவோர்‌ 
ஞான குருவின்‌ பெருமையை நன்குணர்ந்து பயன்பெறுதல்‌ 
திண்ணம்‌. 


3. சொக்கநாத வெண்பா : இது ப்ரீ குருஞான 
சம்பந்தர்‌ தமது ஆன்மார்த்த மூர்த்தி வழிபாட்டில்‌ அவ்வப்‌ 
பொழுது அன்புற்றுப்‌ பாடியருளிய வெண்பாக்களின்‌ 
தொகுதி என்பது முன்பே சொல்லப்பட்டது. இதில்‌ இப்‌ 
பரமாசாரிய மூர்த்திகள்‌ தங்கள்‌ ஆன்மார்த்த மூர்த்தியை 
நினைந்து வகை வகையாக அழைத்தருளும்‌ முறை மிக 
அழகிது. “ALIÓ சூழ்‌ மதுரை அம்மானே ! அன்பரு 
டன்‌ கூட விளையாடிவரும்‌ கோமானே! ஆலம்‌ தரித்த 
Abad; ஆலவாய்ச்‌ சொக்கலிங்கம்‌; மூலமாய்‌ எங்கும்‌ 
மூளைத்த லிங்கம்‌. சிற்பரானந்தா! திருவாலவாய்‌ உறையும்‌ 
தற்பரா! நித்தியா! சுத்தா! நிராமயா! சொல்‌ தவறாச்‌ 
சத்தியா! பூரணா! செங்கமலப்‌ பொற்பாதா ! கூடலில்‌ 
வாழ்‌ ஆரணா! சிரகரா! திரபரா! அரகரா! கருணா 
நிதியே! கடவுளே! அன்பர்‌ பொருளான பேரின்பப்‌ 
பொற்பே என்றாற்போல்வன அழகிய துதிகனாய்‌ அமை 
தலைக்‌ காணலாம்‌. 


இவ்வாறு அழைத்து இவர்கள்‌ செய்யும்‌ விண்ணப்ப்ங்‌ 
கள்‌ பல. நீர்‌ எல்லாம்‌ வல்ல சித்தர்‌ என்றால்‌ என்னு 
டைய பொல்லாத குணத்தைப்‌ போக்கி என்னை நல்லவனாக 


23 


ஏன்‌ செய்தல்‌ கூடாது? எனது உள்ளத்தில்‌ ஆசா பசாசை 
அகற்றிப்‌ பேசாஅநுபூதி பிறக்கச்செய்‌; நான்‌எ & துணையோ 
காலமாக இறந்தும்‌ பிறந்தும்‌ இளைத்துப்‌ போனேன்‌ ; 
இளி, மறந்தாயினும்‌ யான்‌ பிறவாத வர்க்க 
எனக்குத்‌ ' தந்தருள்‌. நித்தம்‌ எழுந்தருளி 'எனக்குப்‌: 
புத்தி மிகமிகவும்‌ போதித்துச்‌ சித்த மயல்‌ போக்கு, 
வாய்‌: இன்பசுகபூரணத்துள்‌ இரண்டறவே ஆக்குவாய்‌ : 
எனக்கு உலகம்‌ கான்ற சோறாய்க்‌ காணப்படவிலீலை ; 
இன்ப வெள்ள த்தில்‌ நான்‌ உறங்கவில்லை ; என்றால்‌,' உண்‌ 
அருளைப்‌ பெறுவது எப்படி? என்னிடத்தில்‌ தவம்‌ சிறி 
தும்‌ இல்லை; அவமோ அளவின்றி உள்ளது, நான்‌ சிவத்‌ 
தைப்‌ பெறுவது எங்கனம்‌? நான்‌ நோயால்‌ (வினையால்‌) 
வருந்தி உன்னை நூறு குரல்‌ கூப்பிட்டும்‌, நீ யார்‌ என்று 
என்னைக்கேட்காமல்‌-இருக்கின்றாய்‌ ; இது உனக்குநீதியோ? 
நீ பன்றிக்‌ குட்டிகளுக்கும்‌ தாயாய்ப்‌ பால்‌ கொடுத்‌ 
தவன்‌ அல்லவோ ? நான்‌ பேரன்பன்‌ அல்லன்‌ ; பிழை. 
செய்யேன்‌ தானல்லன்‌ ; ஓர்‌ அன்பும்‌ இல்லா 2 Y Gi 
னும்‌ என்மேல்‌ பேரன்புகாட்டி, என்னைக்‌ காட்டி, 
உன்னைக்‌ காட்டி பேரின்பத்‌ தொட்டிலிலே ஆட்டி வளர்க்க 
வேண்டும்‌. உன்னைச்‌ சிங்காரித்து உன தழகைப்‌ பாராமல்‌: 
என்னைச்‌ சிங்காரித்து இடர்ப்படுகின்றேன்‌ ; எனக்கு உண்‌ 
திருவடி தருவாயோ? எந்நாளும்‌ நான்‌ உனக்கே பணி 
செய்யவும்‌, உன்னையே நினைக்கவும்‌ ஆகிய வரத்தை 
எனக்கு நீ அளித்தருள வேண்டும்‌” என்றாற்போல்வன 
அவ்விண்ணப்பங்களுட்‌ சில. 


இத்தோத்திர நூலிலும்‌ அமைந்த சாத்திரப்‌ பகுதிகள்‌ 
பல. “எரி. சுடுவதல்லால்‌ இரும்பு சுடுமோ! அதுபோல, 
பெரியவர்க்கும்‌ உன்‌ செயல்‌ அன்றிச்‌ செயல்‌ உண்டோ? 
நீ உணர்த்தினால்‌ நான்‌ உணர்வேன்‌ ; இல்லாவிடில்‌ உண 
ரும்‌ வகை இல்லை. என்னது யான்‌ என்பதும்‌, யான்‌” 
செய்கேன்‌ ; . பிறர்‌ செய்தார்‌ எனலும்‌ அதிபாதகம்‌, எல்லாம்‌ 


24 


உனது பதம்‌; எல்லாம்‌ உனது செயல்‌, எல்லாம்‌ 
உனதருளே * என்பது முதலியவை அறியத்தக்கன. 


“எக்காலம்‌ இக்காயம்‌ இற்றிடுமோ! எக்காலம்‌ மும்‌ 
மலங்கள்‌ இற்றிடுமோ! எக்காலம்‌ ஆனந்த சாகரத்தில்‌ 
ஆடிடுமோ என்னுளம்‌ ! எக்காலம்‌ மெய்க்கே இரை இடுதல்‌ 
இற்றிடுமோ! எக்காலம்‌ பேசானுபூதி பிறந்திடுமோ 
என்றாற்போல அமைத்துள்ள பாடல்கள்‌ இவர்கட்கு 
முத்திப்பேற்றில்‌ இருந்த பெருவேட்கையை எடுத்துக்‌ 
காட்டி நிற்கின்றன. “தண்டு வரும்‌ ; குண்டு வரும்‌ ; 
தானை வரும்‌; ஆனை வரும்‌” என்பனயபோன்ற பாடல்கள்‌ 
இறைவனை வணங்குவார்‌ எல்லா நலங்களையும்‌ பெற்று 
வாழ்வர்‌ என்பதை விளக்கும்‌. இங்ஙனம்‌ இச்சொக்கநாத 
வெண்பா பத்திப்‌ பரவசத்தைப்‌ பலவகையிலும்‌ பாரில்‌ 
உள்ளார்க்கு வழங்குவதாம்‌. 


4. இவயோகசாரம்‌: இந்நூலே இவர்கள்‌ அருளிச்‌ 
செய்த பெரிய சாத்திர நூல்‌. இதில்‌ சைவசித்தாந்த 
ஞானம்‌ மிகத்‌ தெளிவாக எளிய முறையில்‌ திரட்டித்‌ 
தரப்பெற்றுள்ளது. முழுவதும்‌ வெண்பாவால்‌ ஆயது. 
* இறைவன்‌ குருவாகி வந்து அருள்புரியாவிடில்‌ ஓருவருக்‌ 
கும்‌ ஞானம்‌ உண்டாகமாட்டாது” என்பது சித்தாந்தத்‌ 
தின்‌ சீரிய துணிபு. இதனை இவர்கள்‌, 


“ ஆர்‌அறிவார்‌ நீதிவழி? ஆர்‌அறிவார்‌ சித்திமுத்தி? 
ஆர்‌அறிவார்‌ நற்றவங்கள்‌ அன்‌ பனைத்‌ தும்‌ — 
பார்‌ எவர்க்கும்‌ 
கத்தன்‌, கமலையில்வாழ்‌ ஞானப்ர காசன்‌ எனும்‌ 
அத்தன்‌ என்போல்‌ வத்திலனா னால்‌ ** 


ern வெண்பாவில்‌ மிகத்‌ தெளிவாக அருளிஞ்ர்கள்‌. 


25 


** நானும்‌என்‌ சிந்தையும்‌ நாயகனுக்‌ கெவ்விடத்தோம்‌, 
தானுந்தன்‌ தையலும்‌ தாழ்சடையோன்‌ 
. ஆண்டிலனேல்‌ *” 
என்ற தோத்திரமும்‌, 


“ ஆகமங்கள்‌ எங்கே ? அறுசமயந்‌ தான்‌எங்கே ? 
யோகங்கள்‌ எங்கே? உணர்வெங்கே — பாகத்‌ 
தருள்வடிவும்‌ தானுமாய்‌ ஆண்டிலனேல்‌ அந்தப்‌ 
பெருவடிவை யாரறிவார்‌ பேசு ” 


என்ற சாத்திரமும்‌ இங்கே கருதத்தக்கன. 


“ கண்டேன்‌ ; இப்‌ பாசங்‌ கழிந்தேன்‌ ; அமுதைமுகந்‌ 
துண்டேன்‌ ; சுகானந்தத்‌ துள்ளிருந்தேன்‌ — வண்டிமிர்‌ 
தேனைப்‌ பொழிகமலைச்‌ செங்கமலப்‌ பொற்பாத [காத்‌ 
ஞானப்ர காசனையே நான்‌ ?” 


என்றதனால்‌, குருதரிசனம்‌ ஒன்றே எல்லாவற்றையும்‌ 
தருதலை இனிது விளக்கினார்கள்‌. 


“ ஒருகோடி ஆகமங்கள்‌ எல்லாம்‌ உணர்ந்தும்‌, 
பெருகுதவம்‌ சித்தியெல்லாம்‌ பெற்றும்‌ — குருவருளால்‌ 
வைத்த படிஇருக்க மாட்டாத மாந்தர்க்குச்‌ 
சித்தசல னம்மாந்‌ தினம்‌ ” 

என்பது, *குரூவருளில்‌ நிற்காமல்‌ நூல்களை அளவின்றிக்‌ 

கற்பதால்‌ மனக்கவலை ஒழியாது” என அருளியதாம்‌. 
இங்கும்‌, 


“சாத்திரத்தை ஓதினர்க்குச்‌ சற்குருவின்‌ தன்வசன 
மாத்திரத்தில்‌ வாய்க்கும்நலம்‌ வந்துறுமோ -- ஆர்த்த 
தண்ணீர்‌ அருந்தினர்க்குத்‌ தாகம்‌ தணிந்திடுமோ [கடல்‌ 
தெண்ணீர்மை யாய்‌ இதனைச்‌ செப்பு” 


என்ற சாத்திரச்‌ செய்யுள்‌ நிளைக்கத்‌ தக்கது. 


26 


“ முத்தி தனையடைந்தோர்‌ முந்துபழம்‌ போதங்கி 
வித்தகமாம்‌ வீணை: இவையிற்றின்‌ -- ஓத்த 
இரதமணம்‌ வெம்மை எழில்நாதம்‌ போல்‌. 
விரவுவர்‌ என்‌: நறோதும்‌ விதி” 


என்ற சாத்திரப்‌.பொருளை, 


“இத்தன த்தில்‌ அங்கி எரியுறுநீர்‌ போல்‌இர தம்‌ 
கந்தமலர்ப்‌ போதுவான்‌ காலொளிகண்‌ — சந்ததமும்‌ 
அத்துவிதம்‌ ஆனதுபோல்‌ ஆன்மாவும்‌ ஈசனுமாய்‌ 
pisco நிற்கும்‌ முறை” 


என்ற இச்சிவபோகசார வெண்பாவில்‌ காண்கின்றோம்‌. 


இத்நூலில்தான்‌. குருமூர்த்திகள்‌. தங்கள்‌ உபதேச 
நூலாகிய சிவஞானசித்தியாரின்‌ பெருமையைப்‌ பின்‌ 
வருமாறு மிக அழகாக விளக்கியுள்ளார்‌. 


“ ஆறாறு தத்துவமும்‌ ஆணவமும்‌ வல்விளையும்‌ 
இருக முத்திநிலை திற்போர்க்குப்‌ — பேறாகப்‌ 
பார்விருத்த நூலெல்லாம்‌ பார்த்தறியிற்‌ சித்தியிலே 
ஓர்விருத்தப்‌ பாதிபோ- தும்‌” 


.. சிவஞானத்தைப்‌. பெறுதற்குச்‌ . சிவஞரன சித்தியில்‌ 
“ஓர்‌ விருத்தப்‌ பாதி Cursó” என்று அருளிய இவர்கள்‌. 
மூப்பொருளின்‌ இயல்பை ஓன்றுஅல்லது இரண்டுவெண்ப்‌ஈ 
விலே மிகத்‌ தெளிவாகத்‌ திரட்டித்‌ தெரிவிக்கின்றார்கள்‌. 


“ என்னை அறிவென்றான்‌ ; என்னறிவில்‌ BOTS 
தன்னைச்‌ சிவமென்றான்‌'; ச்ந்ததமும்‌-- என்னை உன்னிப்‌ 
பாரா மறைத்ததுவே பாசமென்றான்‌ ; இம்மூன்றும்‌ 
ஆராய்ந்‌ தவர்முத்த ராம்‌” 


27 


“: எங்கும்‌ இருக்கும்‌ அறிவுநீ ! ஏகமாய்‌ 
அங்கங்‌ குணர்த்தும்‌ அறிவுநாம்‌; — பொங்கும்‌ 
மலம்மறைத்தல்‌ ; மாயை மயக்கல்‌; விகாரப்‌ 
பலமனைத்தும்‌ கன்மமலம்‌; பார்‌” 


“வெள்ளத்துள்‌ Group Sure’? என்ற திருவா௪ 
கத்தை நினைப்பிக்கும்‌ முறையில்‌, 


“ ஈச னடியில்‌ இருக்கையிலே எங்கெங்கும்‌ 
ஈசனடி தேடி இளைத்தேனே ” 


என்று அருனிய பகுதி நம்மனோம்‌ அறிந்து பயன்கொளற் 
பாலது. 


“ புசிப்போம்‌ சிவபோகம்‌ ; பூரணமாய்‌ எங்கும்‌ 
வசிப்போம்‌ ; உலகில்‌ வசியோம்‌ ; — முசிப்பின்றி 
வாழ்வோம்‌ ; சிவத்தையுணர்‌ மாதவர்தம்‌ பொன்‌ 
தாழ்வோம்‌ எமக்கார்‌ சரி £* [org iS 


என்னும்‌ அரிய வெண்பா, இவர்களது சிவானுபூதிச்‌ 
சிறப்பைக்‌ தெள்ளத்தெளிய விளக்குகின்றது. இங்ஙனம்‌. 
அனுபூதியில்‌ திளைத்து நின்‌ ற இவர்கள்‌ ஐயன்‌ அருளையன்‌ நி: 
வேறு செயலற்றிருந்தமையை, 


“ எங்கே நடத்துமோ, எங்கே கிடத்துமோ 
எங்கே இருத்துமோ என்‌ றறியேன்‌ — கங்கைம தி” 
சூடினான்‌, தில்லையிலே தொந்தொமென தின்றுநட 
மாடினான்‌ எங்கோன்‌ அருள்‌ ?” 


என்ற வெண்‌ பாவால்‌ அறிகின்றோம்‌. இங்ஙனம்‌ திருவருள்‌" 
வெள்ளத்திலே திளைத்துச்‌ செயலத்திருந்த இவர்கள்‌... 
தம்மனோர்த்குச்‌ செய்யும்‌ உபதேசங்களைத்‌ தங்கள்‌ நெஞ்சை 


28 


நோக்கிச்‌ சொல்வனவாக அருளிச்செய்கின்‌ ஐறமுறை அறிந்து 
மகிழத்தக்க து ; 


“ ஊட்டும்‌ வினா இருந்தால்‌, உன்‌ ஆணை; உன்பததிதைப்‌ 
பூட்டிப்‌ பிடித்‌ துப்‌ புசிப்பிக்கும்‌ — கேட்டுத்‌ 
திரியாதே ; வந்துதில்லைத்‌ தெய்வமே என்றென்‌ 
றெரியாதே ; நெஞ்சே இரு. 


“ பரபரக்க வேண்டா ; பலகாலுஞ்‌ சொன்னேன்‌ ; 
வரவரக்கண்‌ டாராய்‌ மனமே ! — ஒருவருக்கும்‌ 
தீங்கு நினையாதே, செய்ந்நன்‌ றி குன்றாதே ; 
ஏங்கி இளையா திரு ” 


யெரியார்‌ சிறியார்‌ இலக்கணங்களைத்‌ திருவள்ளுவர்‌, 
** செயற்கரிய செய்வார்‌ பெரியர்‌ ; சிறியர்‌ — செயற்கரிய 
“செய்கலா தார்‌ '' என்று கூறினார்‌. இக்‌ குருமூர்த்திகள்‌, 
© நாம்பெரியர்‌ என்னும்‌அதை நாடா நடக்கும்‌அவர்‌ 
தாம்பெரியர்‌ என்றுமறை சாற்றியிடும்‌ ; — நாம்பெரியம்‌ 
என்பார்‌ சிறியர்‌; இவரலா திவ்வுலகில்‌ 
துன்பார்‌ சுமப்பார்கள்‌ சொல்‌ ?” 


என்று கூறுகின்றார்கள்‌. “*பணியுமாம்‌ என்றும்‌ பெருமை ; 
சிறுமை அணியுமாந்‌ தன்னை Aug” என்னும்‌ திருக்‌ 
குறளை இங்கு நினைவுகூர்க. இப்பெருந்தகைமையேயன்றிக்‌ 
குருவருளாலும்‌ திருவருளாலும்‌ தத்துவ ஞானத்தைப்‌ 
பெறாத சிலரும்‌ தம்மையே பெரியவர்களாக நினைத்துத்‌ 
தாம்‌ பிறருக்கு உபதேசம்‌ செய்ய முன்வருவதைக்கண்ட 
“இவர்கள்‌, 
“ தன்னோ அறியார்‌ ; தலைவன்‌ றணையறியார்‌ ; 

முன்னை வினையின்‌ முடிவறியாம்‌ — பின்னைக்‌ 

குருக்களென்று பேரிட்டுக்‌ கொள்வார்கள்‌ , ஐயோ ! 

தெருக்கள்‌ தனிலே சிலர்‌, * 


29 


எண்று இரங்கிக்‌ கூறுகிறார்கள்‌. இவ்வாறே கல்வியை 
மட்டும்‌ கற்று அனுபவத்தில்‌ ஆசையில்லாத சிலர்‌, அக்‌ 
கல்வியறிவைக்‌ கொண்டு தர்க்கவாதம்‌ பேசி மகிழ்வதைக்‌. 
கண்டு, 


“ கற்க இடர்ப்‌ பட்டுமிகக்‌ கற்றஎலாம்‌ கற்றவர்பால்‌ 
தற்கமிட்டு நாய்போலச்‌ சன்ளெனவோ — நற்கருணே 
வெள்ளம்‌ அடங்கும்‌ விரிசடையார்க்‌ காளாகி 
உள்ளம்‌ அடங்கஅல்ல வோ ” 


என்று அருளிச்செய்கின்றார்கள்‌. மற்றும்‌, 


< நீதியிலா மன்னர்‌. இராச்சியமும்‌. நெற்றியிலே 
பூதியிலார்‌ செய்தவமும்‌ பூரணமாம்‌ — சோதி 
கழல்‌ அறியா ஆசானும்‌, கற்பிலரும்‌ சுத்த 
விழல்்‌ எனவே நீத்து விடு > 


என்றாற்போன்ற அறிவுரைகள்‌, உலகர்‌ அனைவரை யும்‌ 
நல்வழிப்படுத்‌ துவனவாம்‌. 


திருஞானசம்பந்தர்‌ அருளிச்செய்த பஞ்சாக்கரத்‌ 
திருப்பதிகத்துன்‌, -“புத்தர்‌ சமண்கழுக்‌ கையர்‌” என்னும்‌ 
திருப்பமடலை அவர்‌ திருக்கூட்டத்து அடியவர்‌ ஒருவர்‌ 
சொல்லிச்‌ சாரிபுத்தன்‌ தலையில்‌ இடிவிழச்‌ செய்தார்‌. 
குருஞானசம்பந்தர்‌ அருள்வாக்கில்‌ வந்த இந்நூலில்‌ இரு:: 
வெண்பாக்களை ஏழாவது மகாசந்நிதானம்‌. ஸ்ரீ திருவம்பல * 
தேசிக சுவரமிகள்‌ சொல்லி, ஸ்ரீ ஞானபுரிசர்‌. கோயிலை 
இடிக்குமாறு ஆட்களை ஏவிய தஞ்சை மன்னனைக்‌ கண்‌ 
இழக்கவும்‌, ஆட்களை மூர்ச்சையடையவும்‌ செய்தார்கள்‌. 
அப்பாடல்கள்‌ பின்வருவன. 


3: 


ஈசன்‌ பலகீனன்‌ என்றக்கால்‌ ஆலயத்தின்‌! 
€மோசம்வந்த தென்று மோழியலாம்‌ - ஈசனே 
ஆக்குவதும்‌, ஆக்கி அழிப்பதுவுநீ தானானால்‌ 
தோக்குவதென்‌ யாம்பிறுரை நொந்து ”” 


< தே௪ஞ்‌ சிவாலயங்கள்‌ சேர அலையஒரு 
மோசம்வந்த தையோ முதல்வனே — தேசத்து 
மீண்ணைவெறுப்‌ பேனோ ? வருவினையை ஊட்டுவிக்கும்‌ 
உன்னைவெறும்‌ பேனோ உரை. ?” 


இவர்கள்‌ இந்நூலின்கண்‌ முடிவாக அனைவர்க்கும்‌ 
அருளிச்செய்தது திருமுறைப்பாராயணமும்‌, திருக்கோயில்‌ 
வழீபாடுமே. அவ்விரு வெண்பாக்களும்‌ என்றும்‌, யாவ 
ரும்‌ நினைக்கற்பாலன. 


“ ஆசையறாய்‌ ; பாசம்விடாய்‌ ; ஆனசிவ பூசைபண்ணாய்‌ ; 
நேசமுடன்‌ ஐந்தெழுத்தை நீநினையாய்‌ — சீசீ 
சினமே தவிராய்‌ ; திருமுறைகள்‌ ஓதாய்‌; 
மனமே உனக்கென்ன வாய்‌. *' 


“££ தில்லைவனம்‌, காசி, திருவாரூர்‌, மாயூரம்‌, 
முல்லைவனம்‌, கூடல்‌, முதுகுன்றம்‌, — நெல்லை,களர்‌. 
காஞ்சி,கழுக்‌ Gar pb wows கா,டருணை, காளத்தி, 
வாஞ்சியமென்‌ முத்தி வரும்‌. '” 


இவ்வரிய சாத்திர நூலைஓகி, உணர்ந்து, உளங்கொள்‌ 
வார்‌ உண்மை ஞானத்தை உற்று அனுபூதி நிலையை 
அடைதல்‌ ஒருதலை... இந்நூற்கு அகல உரை ஒன்று 
எழுதப்பட்டு வெளிவ ந்திருத்தலால்‌, .அதுகொண்டு இதண்‌ 
பொருளைத்‌ தெளிய உணரலாகும்‌. 


ஆசாரிய பீடத்து ' இருப்பவர்களுக்கு இவர்கள்‌, பின்‌ 
வரும்‌ பாடலை உபதேசித்துள்ளார்கள்‌. 


31 


56 அன்புமிக உண்டாய்‌ அதிலே விவேகமுண்டாய்த்‌ 
துன்ப வினையைத்‌ துடைப்ப துண்டாய்‌ — இன்பம்‌ 
தரும்பூ ரண்த்துக்கே தாகமுண்டாய்‌ ஓடி 


வருங்கா' ராணர்க்குண்மை வை.” 


5. இரிபதார்த்து ரூபாஇ தசகாரிய அகவல்‌ ; இப்பெயரே 
இம்நூற்‌ பொருளையும்‌, அமைப்பையும்‌ விளக்கும்‌. 
திரிபதார்த்தம்‌ - முப்பொருள்‌. (பதி, பசு, பாசம்‌) SE 
காரியம்‌ - பத்துச்‌ செயல்‌. “பதி, பசு, பாசம்‌? என்னும்‌ 
முப்பொருள்களுள்‌ பசுவாகிய ஆன்மா, பாசமாகிய தத்து 
வங்களையே தான்‌ என மயங்கித்‌ தன்னையும்‌, தலைவனையும்‌ 
அறியாதிருக்கும்‌ நிலை பந்தம்‌. குருவுபதேசத்தால்‌, * இத்‌ 
தத்துவங்கள்‌ சடமாதலின்‌, நான்‌ இவையல்லேன்‌ “ என்று 
அவற்றினின்றும்‌ நீங்கி, யான்‌ அறிவுடைப்‌ பொருள்‌ ; 
ஆதலின்‌ அத்தத்துவங்களின்‌ வேறு என்று தன்னை 
அறிந்தும்‌, பின்னர்‌, curar அறிவுடைப்‌ பொருளாயினும்‌ 

அறிவித்தாலன்றி அறிகமாட்ட மையின்‌ சுதந்திரம்‌ உடை 
யனல்லேன்‌ * என்று, “யான்‌ எனது” என்னும்‌ செருக்கு 
நீங்கி, * எஞ்ஞான்றும்‌ என்‌ அறிவுக்கறிவாய்‌ உடன்‌ 
இருத்து அறிவித்‌ துவருபவன்‌ இறைவனாதலின்‌, அவனன்றி 
வேறு முதல்‌ இல்லை; அதனால்‌, எல்லாம்‌ அவன்‌ உடை 
மையே; எல்லாம்‌ அவன்‌ அடிமையே; எல்லாம்‌ அவன்‌ 
செயலே என்று தலைவனை அறிந்து அவன்‌ அடி நிழலில்‌ 
அடங்கிநிற்‌ தலே முத்தி. இங்ஙனம்‌ பந்தத்தினின்றும்‌ நீங்கி 
முத்தியை அடையும்‌ வழியைப்‌ பத்துப்‌ ET சாத்‌ 
திரங்கள்‌ வகுத்துக்‌ கூறும்‌. அவை, “தத்துவ ரூபம்‌, 
தத்துவ தரிசனம்‌, தத்துவ சுத்தி, ஆன்ம ரூபம்‌, ஆன்ம 
கரிசனம்‌, ஆன்ம சுத்தி, சிவரூபம்‌, சிவதரிசனம்‌, சிவ 
யோகம்‌, சிவபோகம்‌ * என்பன. வைகி ்‌ தத்துவம்‌, 
ஆன்மா,,, “சிவம்‌ ” ள்ன்ற மூன்‌ நிலும்‌, “ரூபம்‌” என்பது 
முதலில்‌ நிற்றலால்‌ இந்நூற்‌ பொருள்‌, -“திரிபதார்த்த 
Sud’ எனப்பட்டது. 


32. 


திரிபதரர்த்தத்தில்‌ முதல்‌ இரண்டிலும்‌ மும்மூன்று 
படியும்‌, மூன்றாவதில்‌ நான்கு படியும்‌ ஆகப்‌ பத்துப்‌ 
படிகளே ‘se காரியம்‌” எனப்பட்டாலும்‌, ஓவ்வொரு 
பொருளிலும்‌ உள்ள படிகளை இக்‌ குருமூர்த்திகள்‌ பத்து 
அல்லது பதினொன்றாக விரித்து, ஒவ்வொரு பதார்த்தத்‌ 
திற்கும்‌ ஓவ்வோர்‌ அகவலாக, மூன்று அகவல்களால்‌ 
இந்நூலை அருளிச்செய்துள்ளார்கள்‌. பத்துப்‌ பாடல்களை 
யுஉையதே, “பதிகம்‌” என்று சொல்லப்பட்டாலும்‌, பதி 
னென்று பன்னிரண்டு பாடல்களையுடையனவும்‌, © பதிகம்‌” 
எனப்படுதல்போல, “பதி, ug’ என்னும்‌ இருபொருளின்‌ 
படிகளைப்‌ பதினொன்றாகக்‌ கூறியிருப்பினும்‌, * த௪ காரியம்‌” 
என்றே சொல்லப்பட்டது. 


துன்வொரு பொருளிலும்‌ சொல்லப்பட்ட பத்துப்‌ 
படிகள்‌ யாவை எனின்‌, “சுபாவம்‌, வியாத்தி, வியாபகம்‌, 
குணம்‌, விசேடம்‌, உருவகம்‌, உருவம்‌, சொரூபம்‌, தரிசனம்‌, 
சுத்தி” என்பன. எனினும்‌, பசுவை உணரும்‌ படிகளில்‌ 
இப்பத்தோடுகூட “ இலாபம்‌” என்ற ஓன்று இவற்றுடன்‌ 
சொல்லப்படுகின்றது. சிவத்தை உணரும்‌ முறையில்‌. 
“சுத்தம்‌” என்ற ஓன்றை நீக்கி, யோகம்‌, போகம்‌ என்‌ 
னும்‌ இரண்டு சேர்க்கப்படுகின்றன. எனவே, “பகதி, 
பசு” என்னும்‌ இரண்டன்‌ செய்திகள்‌ பதினொன்றாம்‌ 
நிற்கின்றன. இவை பந்தத்தினின்றும்‌ தீங்கும்‌ முறை 
யாகலின்‌, முதலிற்‌ பாச தசகாரியமும்‌, அதன்பின்‌, ஆன்ம. 
தசகாரியமும்‌, முடிவில்‌, சிவ தசகாரியமுமாகச்‌ சொல்லி 
முடிக்கப்படுகின்‌ றன. இவைகளை எல்லாம்‌ இந்நூலை நன்கு. 
ஒதியே உணர்தல்‌ வேண்டும்‌. 


6. சோடசகலாப்‌ பிராசாத சட்கம்‌ : இப்பெயரும்‌, இத்‌ 
தூலித்‌ சொல்லப்பட்ட பொருள்‌ இது என்பதையும்‌, 
“இதன்‌ அமைப்பையும்‌ நன்கு விளக்கும்‌. சோடசம்‌ - 
பதினாறு. கலை - கூறு. பிராசாதம்‌ - ஓரு மந்திரம்‌. சட்கம்‌ - 


33 


அதைப்‌ பற்றிக்‌ கூறுகின்ற ஆறு செய்யுட்களால்‌ ஆகிய 
நூல்‌. 


“சரியை, கிரியை, யோகம்‌ என்னும்‌ ஞான சாதனம்‌: 
மூன்றில்‌ இறுதியாகிய யோகம்‌, * இயமம்‌, நியமம்‌, 
ஆசனம்‌, பிராணாயாமம்‌, பிரத்தியாகாரம்‌, தாரணை, தியா 
னம்‌, சமாதி என்னும்‌ எட்டுப்‌ படிகளை உடையது. 
அவற்றுள்‌, “ தியானம்‌, சமாதி 'என்னும்‌ இரண்டுமே 
முன்னைய ஆறனாலும்‌ அடையும்‌ பயன்கள்‌. அவற்றுள்‌” 
தியானிக்கப்படும்‌ பொருள்‌ பற்றித்‌ தியானம்‌ பலவகைப்‌ 
படும்‌. அந்நிலையில்‌ பிரணவத்தினைப்‌ பதினாறு கூறுகளாகக்‌ 
கண்டு அவற்றிற்குரிய ஆதாரம்‌, வடிவம்‌, மாத்திரை 
முதலிய வகையில்‌ தியானித்து, அதில்‌ அழுந்துவதாகிய: 
சமாதிநிலையை எய்துவது “பிரசாத யேசகம்‌ * எனப்படும்‌ 
யாசபந்தங்களுன்‌ சு த்தமாயையின்‌ காரியமாகிய நால்வகை. 
வாக்குக்கள்‌ பரமபந்தமாய்‌ நிற்பன. இப்‌ பிராசாத யோகம்‌ 
அப்‌ பந்தத்தினின்றும்‌ நீங்குதற்குரிய சிறந்த சாதனம்‌, 
*இப்பந்தம்‌ நீங்கப்பெற்றால்‌, சேவுயர்‌ கொடியினான்றன்‌ 
சேவடி சேரலாம்‌? என்று கூறுகின்றது சிவஞான சித்தி, 
இந்தப்‌ பிராசாத யோக முறையையே குருஞான சம்பந்தர்‌ 
இத்தூலில்‌ விளக்கியுள்ளார்‌. இதன்வழி இப்பிராசாத 
யோகப்‌ பயிற்சியில்‌ நிண்றவர்‌ பலர்‌ தருமையாதீனத்‌ 
திருமடத்தில்‌ அக்காலத்தில்‌ இருந்தனர்‌. இக்காலத்திலும்‌ 
குருமுகமாக இதனை உணர்ந்து பயன்பெறுதல்‌ கூடுவதே 


யாம்‌. 


7. முத்து நிச்சயம்‌; இந்நூல்‌ இவர்கள்‌ காலத்தில்‌ 
எழுந்த ஆன்மானத்த வாதத்தை மறுத்து, சமயாசாரிய 
சந்தனாசாரியர்களால்‌ சொல்லியசூளப்பட்ட சித்தாந்த 
முத்தி இது, என்று நிச்சயித்து விளக்குதற்பொருட்டு 
அருளிச்செய்யப்பட்டது எண்பது முன்பே சொல்லப்‌ 


Loe 


34 


பட்டது. * இக்கருத்துப்‌ பற்றியே இந்நூல்‌ செய்யப்‌ 
பட்டது என்மதை இப்பரமாசாரியர்‌ முதலிலே, 
“EBSCO நற்குரவர்‌, தக்கோர்‌, பிறர்சமயம்‌ 
நத்தாது தோற்றுவித்த நற்குரவர்‌ — முந்நவே 
எத்தமுத்தி சித்தாந்தம்‌ என்றார்கள்‌ சைவத்தில்‌, 
அந்தமுத்தி நிச்சயிப்போம்‌ wr” 
என்று எடுத்துக்கொண்டு கூறியிருப்பதால்‌ தெளிவாகிறது. 


* சிற்றின்பம்‌ சீவகுணமாவதுபோலப்‌ பேரின்பமும்‌ 
ஆன்‌ மாவின்‌ குணமே” என்பது ஆன்மான ந்தவா தம்‌. 


அதனை மறுத்து “எந்த இன்பமும்‌ ஆன்மாவின்‌ 
குணம்‌ அன்று, சிற்றின்பம்‌ கருமத்தின்வழி மாயாகாரியப்‌ 
பொருளினின்றும்‌ வருவது. பேரின்பம்‌, அருளின்வழி 
சிவனிடத்தினின்றும்‌ கிடைப்பது. அவ்வப்பொழுது 
யடிகம்போலச்‌ சார்ந்ததன்‌ வண்ணமாய்‌ அவற்றை 
அனுபவிப்பதுதான்‌ ஆன்மா ” என்று விளக்கம்‌ தரப்படு 
கின றது. 

“ சிற்றின்பம்‌ பேரின்பம்‌ சிவகுணம்‌ என்றனை நீ 

உற்தின்‌ பிரண்டும்‌ உணர்ந்திலையோ — சிற்றின்பம்‌ 

நாடிற்‌ கருமபலம்‌ , நாதன்‌ உருப்‌ பேரின்பம்‌ ; 

நீடிப்‌ படிகம்போல்‌ Bf” 

* சங்கரனை விடாதே ஓக்க உறைத்து, இவர்‌ அவனை, 
அவன்‌ இவரை விடாதே உடந்தையாய்ச்‌ வன்‌ தோற்றம்‌ 
ஒன்றுமே காண்பர்‌” என்றும்‌, * பரஞானத்தாற்‌ பரனைத்‌ 
தரிசித்தோர்‌ பரமே" பார்த்திருப்பர்‌ ; பதார்த்தங்கள்‌ 
பாரார்‌” என்றும்‌, * சீவன்முத்தர்‌ சிவமே கண்டிருப்பர்‌ ” 
ன்றும்‌ இவ்வாறு சாத்திரங்களெல்லாம்‌ ஆன்மா முத்தி 
நிலையில்‌ சிவனையே அனுபவிக்கும்‌ என்று சொல்லியிருக்க, 
அவை அனைத்திற்கும்‌ மாறாக, * ஆன்மா முத்திநிலையில்‌ 


35 


SOS ஆன ந்தத்தையே அனுபவிக்கும்‌ * என்றல்‌ பெரிதும்‌ 
குற்றமாம்‌ என்பதனை, 
* உன்‌ உருவம்‌ கண்டிருப்ப தோ !, கெட்டேன்‌ ! 

[ முத்திசிவன்‌ 
றன்‌ உருவம்‌ கண்டிருக்கத்‌ தக்கதே -- முன்னஅறிஞர்‌ 
“ஓது சிவன்தோற்றம்‌ ஒன்றுமே காண்பர்‌” எனும்‌ 
போதம்‌ மறந்தனைஇப்‌ போது ?” 

என்னும்‌ வெண்பா இனிது விளக்குகின்றது. 

“முத்தியில்‌ ஆன்மா தன்னையே அனுபவிப்பதாயின்‌” 
முன்னெல்லாம்‌ சிவனையே காணவேண்டும்‌ என்று செய்த 
சாதனங்கலெல்லாம்‌ விழலுக்கிறைத்த நீராய்விடுமன்றோ , 
என்று வினாவுகின்ற து, 


[23 


ஈசனையே காண எனத்தவம்முன்‌ செய்ததெலாம்‌ 
மோசமாய்‌ வந்து முடிந்ததே ?' 
என்னும்‌ வெண்பா. 


“வேதம்‌, சிவாகமம்‌ முதலிய அனைத்து நூல்களும்‌ 
சிவன்‌ சிருவனே சச்சிதானந்த சொரூபி என்றும்‌, ஆனந்த 
மயன்‌ என்றும்‌ ஒருபடித்தாய்‌ முழங்க, அவற்றைச்‌ செவிக்‌ 
கொள்ளாது, ஆனந்தம்‌ எனது குணமே என்று அகங்‌ 
கரித்து நிற்றல்‌ ஆணவத்தின்‌ காரியமன்றோ ? அதனால்‌ 
இங்ஙனம்‌ கூறுவோர்‌ ஞானம்‌ பெற்றோம்‌ என்று சொல்வன 
வெல்லாம்‌ ஊனம்பெற்று ஈனநிலையில்‌ இருத்தலே யாம்‌? 
என்ற ஒரு கருத்து, 

“ தூனன்றி நிற்கஎழும்‌ சச்சிதா னந்தனை நீ" 

யானேன்‌ குணம்‌என்‌ இரும்பென்னோ — ஊனம்நீ 

ஞானகுணம்‌ பெற்றின்ணும்‌, “நான்‌ நான்‌” என நவிலும்‌ 

ஈனகுணம்‌ போனதிலை யே £ 


என்னும்‌ திருவெண்பாவில்‌ அமைந்துள்ள து. 


36 


இவைபோல இன்னும்‌ பலவற்றால்‌ ஆன்மானந்தவாச 
மாகிய பிழைபட்ட கருத்தை நன்கு மறுத்து, முடிவில்‌, . 
- மலத்திற்‌ கட்டுப்பட்டுப்‌ பெத்தத்தில்‌ கிடந்த ஆன்மா, 
அக்கட்டினின்றும்‌ நீங்கிய முத்தி நிலையில்‌ சிவனது ஆனந்த 
வெள்ளத்தில்‌ மூழ்கி அவ்வானந்தமே தானாய்‌ அழுந்தி 
மிருப்பதே சிவபெருமானால்‌ அருளப்பட்ட சிவாகமங்களிற்‌ 
சொல்லியுள்ள சித்தாந்த முத்தி” என்பதை, 

“உள்ள மலம்‌அகற்றி ஓங்கு சிவானந்த 

வெள்ள ந்‌ திளைத்ததுவாய்‌ மேவுதலே -- கள்ளவிழ்பூங்‌ 

கொத்தார்‌ விரிசடையார்‌ கூறு சிவாகமத்நின்‌ 

சித்தாத்த முத்திஎனத்‌ தேறு ” 
என்னும்‌ வெண்பாவால்‌ தேற்றி முடித்தருளினார்கள்‌. 


இந்நூற்கு வடமொழி தென்மொழிகளைக்‌ கரைகண்ட 
இவ்வாதீன முனிபுங்கவர்‌ ஸ்ரீவெள்ளியம்பலவாணத்‌ தம்பிரான்‌ 
சுவாமிகள்‌, எழுதிய “சிற்றுரை; பேருரை ' என்னும்‌ இரு 
சிறந்த உரைகள்‌ இவ்வாதீன வெளியீடாக வெளிவந்திருத்‌ 
தலின்‌, அவற்றின்வழி இந்நூற்பொருளை இனிதுணர 
லாகும்‌. 


_ 8. நவரத்தின மாலை; இதன்கண்‌ உள்ள ஒன்பது 
பாடல்களும்‌ ஒன்பது இரத்தினங்கள்‌ £ என்றது உண்மை 
மீல்‌ இரத்தினமேயாம்‌. இப்பாடல்களில்‌ எல்லாம்‌ ஞானப்‌ 
பிரகாசரைப்‌ பலவகை அடைமொழிகளால்‌ இரத்தினம்‌ 
என்றே அழைத்திருக்கிறார்‌. ஸ்ரீ குருஞானசீம்பந்த பரமா 
சாரிய மூர்த்திகள்‌ தங்கள்‌ ஞானாசாரியர து பரிபூரணத்தை 
அறிந்து அவரது பிரிவை ஆற்றாது நின்ற ஆற்றாமையின்‌ 
நிலையும்‌, அதனால்‌ அவர்களது ஆசாரிய பத்தியின்‌ சிறப்‌ 
யும்‌ இதன்கண்‌ மிகத்‌ தெள்ளத்தெளிய விளங்கி நிற்‌ 
கிண்றன. அதனால்‌ இப்பரமாசாரிய மூர்த்திகளது அருள்‌ 
வரலாற்றிற்கு இத்தூல்‌ சிறந்ததோர்‌ அகச்சான்றாயும்‌ 
விளங்குகின்றது. 


37 


. ' இவர்கஸ்ஞம்‌ ஆசிரியரைதோரக்கி, * தேவரீர்‌, இம்மாயப்‌: 
கிரபஞ்ச ந்தைப்‌ பெர்ய்யென்று நீக்கிப்‌ பரிபூரணாத்தை 
அடைத்துவிட்டீர்‌; ஆயினும்‌, அடியேனை இம்மாயம்‌ 
பிரபஞ்சத்தில்‌ கிடந்துழல வீட்டுச்சென்றது முறை. 
யாகுமோ? உம்‌. அருளால்‌ பிறவிக்கடலைக்‌ கடந்து நிற்‌ 
கின்ற அடியேனையும்‌ நீர்‌, ‘our’ என்று அழைப்பது 
காப்பொழுது? அன்று சொக்கலிங்கேசன்‌ ஆனை அடி 
யேனை ஆட்கொள்ளும்படி' அருளியதேயன்றி, விட்டுப்‌ 
பிரியும்படி அருளியதில்லை; அவ்வாறிருக்க அடியேனை நீர்‌ 
கைவிட்டுச்‌ சென்ற காரணம்‌ யாதோ ? நம்‌ தருமை சம்பந்‌ 
பத்தன்‌ * என்று அடிக்கடி அன்போடு சொல்லிவரும்‌ 
சொற்படி என்னைத்‌ தருமையில்‌ இருக்கவிட்டுப்‌ பிரிந்தீர்‌ 
போலும்‌! குருவாணை அதுவாயினும்‌, அடியேன்‌ தனிமை 
யில்‌ எத்துணேக்‌ காலம்‌ இங்கு உழலுவேன்‌ ! நீர்‌ “குருவா 
ரந்தோறும்‌ வந்து நம்மைக்‌ காணலாம்‌ ” என்று அருளிய 
படி இனி அடியேன்‌ வந்து யாரைக்‌ காண்பேன்‌ ! அதற்கு 
வழிசொல்லாமற்‌ பிரிந்தது உமக்கு அழகோ! இன்றே 
அடியேன்‌ என்‌ காயத்தைத்‌ தொலைத்து தேவரீர்‌ பின்‌ 
வந்துவிடுவேன்‌ ; ஆயினும்‌, தருமையிலிருந்து * சைவ பரி 
பாலனம்‌ செய்து வருக” என்பது : “கட்டளையாதலின்‌, 
அதனைக்‌. கடக்க அஞ்சி அங்ஙனம்‌ செய்யாதிருக்கின்றேன்‌ ; 
இவ்வாறு அடியேன்‌ உம்மைப்‌ பிரிந்து தனித்திருக்குங்‌ 
காலமும்‌ ஓன்றுவந்ததே! என்‌ செய்கேன்‌ ! என்று இன்‌ 
மீனாரன்னவாகக்‌ கூறுவனவற்றைக்‌ கேட்கும்பொழுது 
நமது நெஞ்சமும்‌ நெக்குருகுகின்றதன்றோ ! 

இத்தகைய அருட்பெருமைகள்‌ பலவாய்ந்த இவர்கள து 


அருள்‌ நுரல்களை ஓதி உணர்வோர்‌, குருவருளையும்‌, 
திருவருளையும்‌ பெற்று உய்தல்‌ திண்ணமாகும்‌. 


a 
சிவமயம்‌ 
திருச்சிற்றம்பலம்‌ 
குருபரதம்‌ 


தருமையாதனக்‌ குருமுதல்வர்‌ 
ஸ்ரீலஸ்ரீ குருஞானசம்ப்ந்த தேசிக பரமாசாரிய! amb 


அருளிய 


அருள்‌ நூல்கள்‌ 


உ 
குருபாதம்‌ 


ஸ்ரீ குருஞானசம்பந்தர்‌ அட்டகம்‌. 
1. சொக்கநாத வெண்பா 


BT UG சூழ்மதுரை அம்மானே, அன்பருடன்‌ 
Bian யாடிவருங்‌ கோமானே — நீடுபுகழ்‌ 
மென்மேலும்‌ என்றனக்கு மேவியிடப்‌ பொல்லாத 
என்மேல்‌ வினைகெடுப்பா யே. 


புண்கட்டு தோலைப்‌ புதுக்கி மயக்கமுறக்‌ 

கண்கட்டு வித்தைபோல்‌ காட்டுவாய்‌ — பண்கட்டுப்‌ 
*மூணுவேன்‌ தன்னை இன்ப பூரணத்தில்‌ பூணஅருள்‌ 
தாணுவே சொக்கநா தா. 

ஏடாரும்‌ நாரியரை ஐயோ யமன்பிடிக்கும்‌ 

பாடா விதியென்று பாராமல்‌ — கேடாரப்‌ 
பூண்டஆ பாதன்‌ என்று போடா தெளையருளில்‌ 
ஆண்டவா சொக்கநா தா. 


காக்கைத நரி ஞானி கழுகுபரிந்‌ துக்கிரையாம்‌ 
ஆக்கையிளை யானென்‌ றலையாமல்‌ — வாக்குமனம்‌ 
எட்டாத வீட்டில்‌ எனைக்காட்டு துட்டருளம்‌ 
தட்டாத சொக்கநா தா. 

பஞ்சமா பாதகளை ஆண்டடபுகழ்‌ பார்மிதில்‌ 
கொஞ்சமா வீறுபுகழ்‌ கூறுமே -- வஞ்சமே 
பூண்டளவில்‌ பாதகஞ்செய்‌ பொல்லாத நாயேனை 
ஆண்டளவில்‌ சொக்கநா தா. 


2 


2 ஸ்ரீ குருஞானசம்பந்தர்‌ அட்டகம்‌ 


வறிரூர்‌ தமையொக்க வைக்குமன்னர்‌ போல 
அறிஞர்‌ தமையாள்வ தன்றிப்‌ — பொறிபுலனால்‌ 
வெம்புவேன்‌ தன்னை விடுத்தாள்வ தேபாரம்‌ 
சம்புவே சொக்கநா தா. 


என்னால்‌ உனையடைய வல்லேன்‌ எனில்‌இடரில்‌ 
இந்நா ளளவும்‌ இருப்பேனோ — பன்னுகம்‌ 
பூண்டவா வேணிப்‌ புனிதா மதுரை நகர்‌ 
ஆண்டவா சொக்கநா தா. 


எல்லாமும்‌ வல்லசித்தர்‌ என்றக்கால்‌ என்னுடைய 
பொல்லாக்‌ கருத்தகற்றப்‌ போகாதோ -- வல்லாடும்‌ 
பொங்கார வேணிப்‌ புனிதா மதுரை நகர்ச்‌ 

சங்கரா சொக்கநா தா. 


பேசாது பூதி பிறக்க எனதுள த்தில்‌ 
ஆசா பசாசை அகற்றுவாய்‌ — தேசாருஞ்‌ 
சிற்பரா னந்தா திருவால வாயுறையும்‌ 
தற்பரா சொக்கநா தா. 


இறந்தும்‌ பிறந்தும்‌ இளைத்தேன்‌ இனியான்‌ 
மறந்தும்‌ பிறவா வரம்தா — சிறந்தபுகழ்‌ 
ஞாலவா யாமுடிக்கு நாட்டுரூ ளாமணியாம்‌ 
ஆலவாய்ச்‌ சொக்கநா தா. 


உலக வெறுப்பும்‌ உட்ல்வெறுப்பும்‌ உள்ளத்‌ 
திலகு மலவெறுப்பும்‌ எல்லாம்‌ — அலகிறந்த 
தந்தாத இன்பசுக நாட்டின்‌ விருப்பமுறத்‌ 
தந்தாள்வை சொக்க.நா தா, 


1. சொக்ககாத வெண்பா 


எப்போது மும்மலம்விட்‌ டேறுவேன்‌ பூரணமாய்‌ 


ஏப்போ.துன்‌ இன்பசுகத்‌ தெய்துவேன்‌ — எப்போதும்‌ 


நித்தியா சத்தா நிராமயா சொல்தவருச்‌ 
சத்தியா சொக்கநா தா. 


காயமோ காலன்‌ கருத்தோ மகாகாலன்‌ 

தோயமோ சற்றும்‌ நடப்பதில்லை — பேயனேன்‌ 
மாளுவனோ தென்மதுரை மாமணியே என்னையுகத்‌ 
தாளுவையோ சொக்கநா தா. 


எரிசுடுவ தல்லால்‌ இரும்பு சுடுமோ 


அரிஅயற்கும்‌ வாசவற்கும்‌ யார்க்கும்‌ -- பெரியவர்க்கும்‌ 


13 


பூணுமே தந்தொழில்நின்‌ பொன்னருளால்‌ தென்மதுரைத்‌ 


தாணுவே சொக்கநா தா, 


ஆரிடத்தில்‌ வந்தும்‌ அடியேன்‌ உளத்திருந்தும்‌ 
ஓரிடத்தில்‌ உற்பவித்தும்‌ உள்ள படி -- பாரிடத்தில்‌ 
நாயேன்‌ உளமகிழ நன்றா உணர்த்திடுவாய்‌ 

தாயே நீ சொக்கநா தா. 


நித்தம்‌ எழுந்தருளி நின்மலனே என்றனக்குப்‌ 
புத்திமிகமிகவுட்போதித்துச்‌ — சித்தமயல்‌ 
போக்குவாய்‌ இன்பசுக பூரணத்தி ரண்டறவே 
ஆக்குவாய்‌ சொக்கநா தா. 


மறைஆ கமவிதியும்‌ வந்தவுடல்‌ தன்னின்‌ 

Ko pup விதியுமுன்னா நின்றேன்‌ — மறைவிதிக்கே 
ஏற்கவே செய்வேன்‌ இசைந்தாலூழ்‌ வேறெதனோ 
டார்க்காவென்‌ சொக்கநா தா. 


14 


15 


16 


17 


4 ஸ்ரீ குருஞானசம்பந்தர்‌ அட்டகம்‌ 


நலம்விளைக்கும்‌ உன்பதத்தில்‌ நாடவைப்ப தல்லால்‌ 


மலம்விளைக்குஞ்‌ சோறருந்த வைத்தாய்‌ -- சலம்விளைக்குஞ்‌. 


சென்னியா மாமதுரைச்‌ செல்வா எல்‌ லாம்வல்ல 
தன்னியா சொக்கநா தா. 


ஆர்வந்தென்‌ ஆர்போயென்‌ ஐயாஉன்‌ ஆனந்தச்‌ 
சீருளத்தே என்றுஞ்‌ செறிந்திலதேல்‌ — காரிருண்ட 


கண்டனேஜர்‌ புருடன்கா தல்கொண்டாள்‌ போல்மதுரை 


அண்டனே சொக்கநா தா. 


கான்‌ றசோ ராயூலகங்‌ காணவில்லை இன்பவெள்ள த்‌ 
தன்றி அடியேன்‌ உறங்கவில்லை — ஏன்ற 
இருள்சகல நீங்கவில்லை ஏழையேற்‌ குன்றன்‌ 
அருளுறுமோ சொக்கநா தா. 


தீயே பரமசிவன்‌ ஆனக்கால்‌ நின்மலனே 
நாயேன்‌ உளம்மகிழ நன்றாகப்‌ — பேயேன்‌ 
கருத்தடங்க நின்கருணை காட்டியின்ப வெள்ளம்‌ 
அருத்திடுவை சொக்கநா தா. 


விதிமார்க்கம்‌ எப்பொழுது மேயறியேன்‌ ஊழின்‌ 
விதிமார்க்கம்‌ அல்லா து மெய்யாங்‌ -- கதிமார்க்கம்‌ 
காட்டுவாய்‌ நாயேன்‌ கரையேற எவ்வுலகும்‌ 
ஆட்டுவாய்‌ சொக்கநா தா. 


அருவருப்பே மெத்தியிடும்‌ ஆகத்தைச்‌ சற்றும்‌ 
அருவருக்கத்‌ கோற்றுதில்லை ஐயோ — அருவருக்கத்‌ 
தோற்றியிடா தென்னவினை துய்ப்பித்‌ தறுப்பதற்கோ 
சாற்றிவிடாய்‌ சொக்கநா தா. 


18 


19 


20 


2h 


22 


2% 


1. சொக்கநாத வெண்பா 5 


தவமோ சிறிதறியேன்‌ தாரணிமேற்‌ செய்யும்‌ 

அவமோ அளவில்லை யானால்‌ -- சிவமோ 

பெறுமாறென்‌ கூடற்‌ பிரானேமுப்‌ பாசம்‌ 

அறுமாறென்‌ சொக்கநா தா. 24 


அனை த்துயிர்க்கும்‌ பாசம்‌ அறுத்துமுத்தி கூட்ட 
கானத்துயரஞ்‌ செய்தல்‌ மருந்தோ — மனத்துயரம்‌ 
செய்யாமல்‌ தீர்மருந்து சித்தா அறிந்திலையோ > 
ஜயாஎன்‌ சொக்கநா தா. 25 


உணார்த்தில்‌ உணர்வேன்‌ உணர்த்தாயேல்‌ நாயேன்‌ 
கணத்தும்‌ உணரும்வகை காணேன்‌-—உணர்த்தியென்னுட்‌ 
பூண்டமல மாயைகன்மம்‌ போக்கிச்‌ சிவானந்தத்‌ 
தாண்டருள்வை சொக்கநா தா. 26 


பிரிந்தேன்‌ மலத்துனது பேரருளி னாலே 

அறிந்தேன்‌ உவை நன்றா ஐயா — கெறிந்தஇன்ப 

பூரணா செங்கமலப்‌ பொற்பாதா கூடலில்வாழ்‌ 

ஆரணா சொக்கநா தா. 27 


கெடுங்காலம்‌ வூந்தால்‌ கெடுப்பை கதியில்‌ 

விடுங்காலம்‌ வந்தால்‌ விடுவை — கொடுந்தவங்கள்‌ 
யண்ணிடினும்‌ பாவம்‌ பயிற்றிடினும்‌ ஆரேனும்‌ 
அண்ணலே சொக்கநா தா. ö 28 


என்னவினை நாயேற்‌ கிருக்குதோ இக்காயத்‌ 

தென்னவினை நின்தாள்‌ இயற்றுமோ — என்ன விக 
வந்திடுமோ என்றறியேன்‌ வந்தாலும்‌ நின்‌ அருளே 
தந்திடுவாய்‌ சொக்கநா தா. 29 


6 ஸ்ரீ குருஞானசம்பந்தர்‌ அட்டகம்‌ 


BGM தத்துவத்தும்‌ ஆணவத்தும்‌ கன்மத்தும்‌ 
மாருதெத்‌ நாளூம்‌ மயங்காமல்‌--பேருக 
நித்தனே நின்மலனே நின்பதத்தில்‌ ஆள்மதுரை 
அத்தனே சொக்கநா தா. 


அடியேன்‌ உனைவேண்ட அப்படியே என்றுங்‌ 
கொடியேன்‌ கருத்திசையக்கூறி-- அடியேனை 
மீண்டுபிற வாதுன்‌ விரைமலர்த்தாள்‌ சூட்டிஎனை 
ஆண்டவனே சொக்கநா தா. 


ஆசான்‌ உளத்திருந்தும்‌ ஆன்மா உளத்திருந்தும்‌ 
மாசார்‌ மலத்தை அறுத்தருளி--நேசா 

ஓளரித்திருந்த இன்பவெள்ளம்‌ ஒன்ற உயிர்க்கென்றும்‌ 
அளிப்பவன்‌ நீ சொக்கநா தா. 


ஆற்றையணி வேணி அமலனே மெய்யதனில்‌ 
தீற்றைப்‌ புனையும்‌ நிமலனே--கூற்றைக்‌ 
குமைத்தவனே என்சிரத்துள்‌ கோகனதத்‌ தாளை 
அமைத்தவனே சொக்கநா தா. 


கால வசமோ கடியேன்‌ வினைவசமோ 

ஞாலவச Gor atar நாடியே — கோலமறச்‌ 
சிற்பரா னந்தவெள்ளம்‌ சேர்ந்தறிந்தும்‌ சேர்கிலேன்‌ 
தற்பரா சொக்கநா தா. 


Sei பிறந்திறந்து நின்றதுயர்‌ நீயறிவை 
வீண்‌ நாள்‌ கழித்து விடாமலே -- பூண அருள்‌ 
தண்ணரிய பேரின்ப நாடி அதுவாக 
அண்ணலே சொக்கநா தா. 


30 


31 


32 


33 


34 


35 


1. சொக்கநாத வெண்பா 


AGH தத்துவத்தும்‌ ஆணவத்தும்‌ சாராமல்‌ 
மாறாத பேரின்ப வாரிதியே — பேருகச்‌ 
சார்ந்திருக்க வல்ல சதுரர்‌ உளத்ததுவாய்‌ 
ஆர்ந்திருக்கும்‌ சொக்கநா தா. 


காடோ வனமோ கனகிரியோ காசினியோ 
நாடோ சகலகலை ஞானமோ — வாடி 
ஓடுங்குவதோ மெய்வீ டுயிர்க்களித்தல்‌ போதம்‌ 
அடங்குவதோ சொக்கநா தா. 


துன்றுபர மானந்தச்‌ சோதியிலி ரண்டற்று 
நின்றுவிட என்னை நிறுத்துவாய்‌ — அன்று 
கமலனே காண்பரிய கண்ணுதலே கூடல்‌ 
அமலனே சொக்கநா தா. 


எக்காலம்‌ இக்காயம்‌ இற்றிடுமோ என்வினைகள்‌ 
எக்காலம்‌ மும்மலங்கள்‌ இற்றிடுமோ -- எக்காலம்‌ 
ஆனந்த சாகரத்தில்‌ ஆடிடுமோ என்னுளந்தான்‌ 
ஆனந்தா சொக்கநா தா. 


எக்காலம்‌ மெய்க்கே இரையிடுதல்‌ இற்றிடுமோ 
எக்காலம்‌ இக்‌&ரணம்‌ இற்றிடுமோ — எக்காலம்‌ 
பேசாது பூதி பிறத்திடுமோ என்னுளத்தில்‌ 
ஆசானே சொக்கநா தா. 


வாக்கிலுரை பொய்யே மனம்நினைப்ப தும்கவடே 
ஆக்கைதினம்‌ செய்வ தகிர்த்தியமே -- நோக்கில்‌ 
திரிவிதமும்‌ இப்படிநீ செய்வித்தால்‌ முத்தி 
தருவிதமென்‌ சொக்கநா தா. 


86 


37 


38 


39 


40 


4 


3 ஸ்ரீ குருஞான சம்பந்தர்‌ அட்டகம்‌ 


-இக்காலத்‌ தின்னவினை என்‌ நமைப்பை அப்படியே 
அக்காலத்‌ தவ்வூழ்‌ அருத்திடுவை — இக்காலம்‌ 
தப்புவார்‌ உண்டோ தமியேற்கும்‌ தப்பரிதென்‌ 
அப்பனே சொக்கநா£தா. 


மோகாபி மானமின்னும்‌ முற்றும்‌ மறக்கவில்லை 
தேகாபி மானம்‌ சிதையவில்லை — ஓகோ 
உணையடைந்தும்‌ பாசம்‌ ஒழியவில்லை கூடல்‌ 
.தனையடைந்த சொக்கநா தா. 


யபத்திமெத்தச்‌ சித்தம்‌ பதியவில்லை அட்டமா 

சித்தி அவாவெறுக்கச்‌ செய்யவில்லை -— முத்தியுளம்‌ 
கூடவில்லை எந்நாளும்‌ கூடலிலே மாநிநடம்‌ 
ஆடவல்ல சொக்கநா தா. 


என்னவளை பாசஅரண்‌ இன்னமும்‌ நீ கொள்ளவில்லை 
அன்னையனே நீபதண மானாலும்‌ — முன்னைமலம்‌ 
ஓடவே எவ்வுயிர்க்கும்‌. ஓட்டும்‌ அருட்சேனை 

_நாடியிடும்‌ சொக்கநா தா. 


சேகரத்தி னுச்சியின்மேல்‌ செந்தேனுக்‌ கிச்சித்தே 
'போகவசம்‌ ஆகுமோ போகாதார்‌ — தாகம்‌ 
மிகஅறவே யுள்ளத்தில்‌ வேண்டிலுன்‌ தாட்‌ செந்தேன்‌ 
அகமுறுமோ சொக்கநா தா. 


அடியார்‌'பரிபாகம்‌ எலீலாம்‌ அறிந்து 
படிகீழ்ப்‌ பதமேற்‌ பதத்திற்‌ — கொடுபோய்‌ 
இருத்திடுவை சேர இனிமேலாம்‌ லோகம்‌ 
அருத்தீடுவை சொக்கநா தா. 


42 


43 


44 


45 


46 


47 


1. சொக்கநாத வெண்பா 9 


வாழ்ஐம்‌ மலத்தால்‌ வருந்தி மிகஉடைந்த 

ஏழையனுக்‌ கையோ இரங்குவாய்‌ — கோழையனாய்ப்‌ 
போனேன்‌ புலப்பகையாற்‌ பொன்னடியை நின்னருளால்‌ 
தானேதா சொக்கநா தா. 48 


எக்காலம்‌ தாகங்கள்‌ இற்றிடுமோ காயங்கள்‌ 

எக்காலம்‌ ஆசைசினம்‌ இற்றிடுமோ -- எக்காலம்‌ 

நல்லார்‌ குணம்வருமோ நாதாஎல்‌ லாமுமாய்‌ 

அல்லானே சொக்கநா தா. 49 


உள்ளமுனை அல்லாலோன்‌ றுள்ளவில்லை நின்றொளிக்குங்‌ 
கள்ளமற நீயும்‌ கருதவில்லை — எள்ளளவும்‌ 

நற்றவமோ செய்யவில்லை நாயேன்‌ உணையடைதற்‌ 
கற்றதென்ன சொக்கநா தா. 50 


ஆர்க்குக்‌ கிடைக்கும்‌ அடியேன்‌ முன்‌ வந்துமறைக்‌ 

கேற்கக்‌ கருத்துக்‌ கிசையவே --யார்க்கும்‌ 

தெரிவரியா வேதசிகை சித்தா உரைத்தாய்‌ 

அரிஅறியாச்‌ சொக்கநா தா. 51 


எவ்விதையை மாக்கள்பயிர்‌ இட்டார்‌ இட்டவரே 
அவ்விதையின்‌ போகம்‌ அரு ந்துதல்போல்‌--செவ்விதாய்த்‌ 
துன்மார்க்கம்‌ செய்வார்க்குத்‌ தோன்றும்‌ பிறப்புமுத்தி ” 
சன்மார்க்கஞ்‌ சொக்கநா தா. 


எல்லார்‌ கருத்தும்‌ இதமா உரைக்கறியேன்‌ 

நல்லாங்கு தீங்கிதென நா டறியேன்‌ — எல்லாரும்‌ 

¿oro வேணி நிமலா மதுரையில்வாழ்‌ 

ஆரூரா சொக்கநா தா. 53 


10 ஸ்ரீ குருஞானசம்பந்தர்‌ அட்டகம்‌ 


உரை இறந்த பேரின்ப உல்லாச வீட்டில்‌ 

திரை இறந்து தூங்கித்‌ திளையேன்‌ — வரைபெருகப்‌ 
பேசுவேன்‌ யான்‌ என்றே பெற்றவர்தம்‌ உள்ளத்துக்‌ 
காகவே சொக்கநா தா. 


BGM தத்துவமும்‌ அத்திலுறை மூர்த்திகளும்‌ 
யேறும்‌ வினையினையும்‌ பெந்தித்து -- மாறாமல்‌ 
ஆட்டுவது நீயானால்‌ ஆகா மியமென்பால்‌ 


சர்ட்டுவதென்‌ சொக்கநா தா. 


முன்‌ அளவில்‌ மாக்களுக்கு முத்தி கொடுத்தஅருள்‌ 
என்‌அளவில்‌ சும்மா இருப்பதேன்‌ — முன்அளவில்‌ 
சீர்பெற்றா ரேல்‌உன்‌ திருவருளொத்‌ தாசையன்றி 
ஆர்பெற்றார்‌ சொக்கநா தா. 


தோயால்‌ வருந்தியுளை நூறுகுரல்‌ கூப்பிட்டால்‌ 
தீயாரெ னாதிருக்கை நீதியோ -- தாயாய்‌ 
அலைகொடுத்த கேழல்‌ அருங்குழவிக்‌ கன்று 
மூலைகொடுத்தாய்‌ நீயலவோ முன்‌. 


தாயர்‌ மகவருத்தஞ்‌ சற்றுந்‌ தரியார்கள்‌ 
ஆயவினைக்‌ கீடா அமைத்தாலும்‌ — காயம்‌ 
பரிக்குந்‌ துயர மெல்லாம்‌ பார்க்கவுனக்‌ கென்றும்‌ 
.தரிக்குமோ சொக்கநா தா. 


தீவினையால்‌ இன்ன மின்னம்‌ தேகமுறச்‌ செய்வையோ 


தீவினையாற்‌ றுன்மயமாய்ச்‌ செய்வையோ — தாவிதமாய்‌ 


இன்னபடி மேல்விளைவ தென்றறியேன்‌ ஈதறிந்த 
அன்னையே சொக்கநா தா. 


54 


55 


56 


57 


58 


59 


1. சொக்கநாத வெண்பா 11 


என்னதியான்‌ என்பதுவும்‌ யான்‌ பிறர்செய்‌ தாரெனலும்‌ 
மன்னுமதி பாதகமேல்‌ வாஞ்சைகளும்‌ — இன்னமின்னம்‌ 
சொல்லுகின்ற இச்செயல்நீ தூண்டுதலற்‌ றென்செயலால்‌ 
அல்லவே சொக்கநா தா. 60: 


ஆலந்‌ தரித்தலிங்கம்‌ ஆலவாய்ச்‌ சொக்கலிங்கம்‌ 

மூலமாய்‌ எங்கும்‌ முளைத்தலிங்கம்‌ — பாலொளியாம்‌ 
மத்தனே கூடல்‌ மதுரா புரிடமையாள்‌ 

அத்தனே ஆலவா யா. 6k 


எல்லாம்‌ உன துபதம்‌ எல்லாம்‌ உன துசெயல்‌ 

எல்லாம்‌ உனதருளே என்றிருந்தால்‌ — பொல்லாத 
மாதுயரம்‌ நீங்கும்‌ மருவும்‌ உன தடிக்கே 

ஆதரவாய்ச்‌ சொக்கநா தா. 62: 


தீதாம்‌ அவாநந்தச்‌ செய்மதுரை வாழ்வேந்தா, 

தாதா சிவான ந்தம்‌ நல்குவாய்‌ — வேதச்‌ 

கிரகரா, நித்தா, திரபரா, சுத்தா 

அரகரா சொக்கநா தா. 63 


மற்றோருவர்‌ தஞ்சமின்றி வந்தடைந்தக்‌ கால்‌எனைநீ 
சற்றுமிரங்‌ காதிருக்கை தன்மையோ — கொற்றவா 


பாவலா, கூடற்‌ பரமா பரதேசி 
காவலன்‌ நீ தானானக்‌ கால்‌. 64- 


தன்னந்‌ தனியே தமியேன்‌ முறையிட்டால்‌ 

இன்னந்‌ திருச்செவியில்‌ ஏருதோ — மன்னவனே 
தென்மதுரை மேவித்‌ திருந்தியசெங்‌ கோல்செலுத்துத்‌ 
கன்மதுரை* நீயலவோ தான்‌. 65 


12 ஸ்ரீ குருஞான சம்பந்தர்‌ அட்டகம்‌ 


என்போல்‌ மலகடினர்‌ எவ்விடத்துங்‌ கண்ட துண்டோ 
இன்பே மதுரைக்‌ கிறைவனே — அன்பேதும்‌ 

இல்லா தெனையாண்ட எண்ணத்தால்‌ தேவரீர்‌ 
எல்லாமும்‌ வல்லசித்த ரே. 


நீயே யொளித்திருப்பை நீஎன்றுங்‌ காணாமல்‌ 
நீயே யொளித்தபடி நின்னருளால்‌ — நீயேதான்‌ 
காட்ட அன்னியமாக்‌ கண்டேன்‌ உனதுவிளை 
யாட்டதென்ன சொக்கநா தா. 


பேரன்பன்‌ அல்லன்‌ பிழைசெய்யான்‌ தானல்லன்‌ 
ஓரன்பும்‌ இல்லா உலுத்தனேன்‌ — பேரன்பு 


காட்டிஎனைக்‌ காட்டியுளைக்‌ காட்டியின்பத்‌ தொட்டிலிலே 


ஆட்டிவளர்‌ சொக்கநா தா. 


இட்டா சனத்தில்‌ இரவுபக லற்றிடத்தில்‌ 
முட்டா திருக்க அருள்‌ முற்றுந்தா — அட்டாங்க 
யோகந்தான்‌ நீங்கி ஓழியாச்‌ சிவானந்த 
ஆகம்தா சொக்கநா தா. 


மோகங்‌ கரைய முழுதும்‌ மலம்கரைய 

ஆகங்‌ கரையஅறி வானந்த — மேகமாய்ப்‌ 
பூரணமாய்‌ எங்கெங்கும்‌ பொங்கி எழவிழித்த 
ஆரணனே சொக்கநா தா. 


ஊனது வானவுட லோடும்‌அணு கரமலருள்‌ 

ஆனசிவ போகமது வாயருள்வாய்‌ -- ஞானக்‌ 
கரும்பொருளே வாழ்மதுரைக்‌ கண்ணுதலே ஆர்க்கும்‌ 
அரும்பொருளே சொக்கநா தா. ்‌ 


66 


67 


68 


69 


70 


71 


1. சொக்கநாத வெண்பா 13 


பூண்டமலம்‌ மாண்டுவிடப்‌ போந்தசிவா னந்தவெள்ள த்‌ 
தாண்டுமெனை மீண்டுவிட லாகுமோ — நீண்டமால்‌ 
வீரென்பார்‌ தாரா விமலா எனைக்கண்டார்‌ 

ஆரென்பார்‌ சொக்கநா தா. 72 


முன்னை மலமகற்றி மூதறிவா னந்தமயந்‌ 

தன்ன wh bs தபோதனருள்‌ — என்னையு நீ 

ஆண்டுபரிச்‌ சொக்கநா தாந்தமருள்‌ கூடலிலே 
தாண்டுபரிச்‌ சொக்கநா தா. 73 


கருணா நிதியே கடவுளே அன்பர்‌ 

பொருளான பேரின்பப்‌ பொற்பே -- ஓருநாளும்‌ 

நீங்கா தெனதறிவில்‌ நின்றசுகா னந்தமே 

ஆங்காண்‌ நீ சொக்கநா தா: 74 


நீரிலே மூழ்கிலுமென்‌ நித்தமருச்‌ சிக்கிலுமென்‌ 

பாரிலே சுற்றிப்‌ பணியிலுமென்‌ -- வேரிலே 

உற்றிருந்தா லன்றோ உயிர்க்குறுதி ஓன்றிரண்டும்‌ 
அற்றவனே சொக்கநா தா. 75 


என்செயலே என்றென்‌ தியற்றுவதும்‌ என்செயலும்‌ 
உன்செயலே என்றென்‌ றுணர்த்துவதும்‌ -- நின்செயல 
தாகுமே என்ன அடியேற்‌ குணர்த்தலும்‌ நீ 

ஆகுமே சொக்கநா தா. 76 


ஈண்டுமெனை ஆண்டிலையேல்‌ என்வினைக்கீ டாயானே 
வேண்டும்‌ பவங்களில்நீ விட்டாலும்‌ — பூண்டருளால்‌ 
அங்கங்கே என்னோ டனனியமாய்‌ என்னுருவில்‌ 

தங்கியருள்‌ சொக்கநா தா. 77 


14 ஸ்ரீ குருஞான சம்பந்தர்‌ அட்டகம்‌ 


உன்னைவிட நீங்குமுயிர்‌ ஒன்றில்லை ஆதலினால்‌ 
என்னைவிட நீங்குவதும்‌ இல்லை நீ -- பொன்னைவிடப்‌ 
பூந்தேன்‌ அலருடையாய்‌ பொங்குமது ராபுரியில்‌ 
வேந்தே பிரியா விடை. 


அன்பர்க்‌ கருள்புரிவ தல்லாமல்‌ தேவரீர்‌ 
வன்பர்க்‌ கருள்புரிய மாட்டீரேல்‌ — உம்பர்தொழு 
நல்லார்‌ புகழ்மதுரை நாதரே தேவரிர்க்‌ 
கெல்லாமும்‌ வல்லசித்த ரேன்‌ ? 


நரகம்‌ இனிநாட நாடோம்‌ உமையாள்‌ 

விரகர்‌ தமிழ்மதுரை மேவித்‌ — துரக நரி 
ஆக்கினார்‌ வைகையில்‌ நீர்‌ ஆடினோம்‌ அவ்வெல்லைப்‌ 
போக்கலாம்‌ யாம்திரிந்திப்‌ போது. 


நானோ தனுகரணம்‌ நானோ மலமாயை 

நானோ இவைகள்‌ நடத்துவது — நானோதான்‌ 

பூண்ட விண அறுப்போன்‌ புண்ணியபா வம்புரிவோன்‌ 
ஆண்டவனே சொக்கதா தா. 


அரும்பாச நன்மைதின்மை ஆகம்‌ அதன்மேல்‌ 
விரும்பாது நிட்டையிலே மேவித்‌ — திரும்படித 
LOT OT HAT என்னறிவில்‌ மாறாது பொங்கிஎழும்‌ 
ஆனந்தா சொக்கநா தா. 


அஞ்சப்‌ பிணமென்னச்‌ சுற்றத்தார்‌ இட்டத்தார்‌ 

அஞ்சச்‌ சலிக்க அருவருக்கக்‌ — கொஞ்சமுற 
வந்த தனுஇருந்து வாழ்ந்துநான்‌ என்னவைத்த 
தத்திரமென்‌ சொக்கநா தா. 


78 


79 


80 


81 


82 


83 


1. சொக்கநாத வெண்பா 15 


தனுவாதி ஆக்கிஉயிர்‌ தன்னிலிசைத்‌ தாட்டி 

எனுமாக மம்கருணை என்றுந்‌-- தினமும்‌ நீ 

ஆச்சரியம்‌ யான்‌எனதென்‌ ருட்டல்மறந்‌ தொன்றுரை த்தல்‌ 
ஆச்சரியம்‌ சொக்கநா தா. 84 


தேகாதி எல்லாஞ்‌ சடம்பிணம்பொய்‌ என்‌நிருக்க 

மோகர்தி எல்லாம்‌ முடிந்திருக்க — ஏகமாய்‌ 

எப்போதும்‌ இன்பவெள்ள த்‌ தேயிருக்க வாழ்வைஎன்னுன்‌ 
அப்போதே சொக்கநா தா. 85 


நின்பாடல்‌ என்று நினைப்பாடல்‌ அன்றியே 

என்பாடல்‌ எங்கே இறைவனே — நின்பாடல்‌ 

ஆமே தனுவாதி ஆகமநால்‌ வாக்காதி 

யாமேநீ சொக்கநா தா. 86 


நியியற்ற ஓர்பொருளை நிச்சயித்த நாயேனும்‌ 

போயியற்றல்‌ செய்யப்‌ புரிகுவேன்‌ -- நீயியற்றல்‌ 

ஆக்கா தணுவும்‌ அசையுமோ அவ்விகற்பந்‌ 

தாக்காத சொக்கநா தா. 87 


அன்றுமுதல்‌ இன்றளவும்‌ மேலும்‌ அடியேனுக்‌ 

கென்றுநீ நன்மைசெய்வ தன்றிநான்‌ — ஒன்றேனுஞ்‌ 
செய்யுமா றெங்ஙன்‌ சிவனே இனி நாயேன்‌ 

உய்யுமா றெங்ஙன்‌ உரை. 88 


அறிவுபரம்‌ ஆனந்த மாகவில்லை ஆகம்‌ 

பொறிகரணம்‌ யானென தும்‌ போக — நெறிதவஞ்சேர்‌ 
பேரன்போ இல்லை பிளை நான்‌ உனக்கடிமைக்‌ 
கார்‌என்பேன்‌ சொக்கநா தா, 89 


18 ஸ்ரீ குருஞானசம்பந்தர்‌ அட்ட கம்‌ 


நின்னளவி லானந்த நின்கருணை சற்றேனும்‌ 

என்னளவில்‌ தோற்று திருந்தக்கால்‌ — நின்னளவில்‌ 
பூரணம்பொய்‌ ஆனந்தம்‌ பொய்கருணை பொய்‌உரைத்த 
ஆரணம்பொய்‌ சொக்கநா தா. 90 


தேவே மதுரை நகர்ச்‌ சிற்பரனே எவ்வுமிர்க்குங்‌ 

கோவே எணையாளுங்‌ கோவேஎன்‌ — நாவே 
உளைத்துதிக்கச்‌ சிந்தை உனை நினைக்கச்‌ சென்னி 

கனத்தில்‌ உனைவணங்கக்‌ காண்‌. 91 


உன்னைச்சிங்‌ காரித்‌ துனதழகு பாராமல்‌ 

என்னைச்சிங்‌ காரித்‌ திடர்ப்பட்டேன்‌ — பொன்னை 
அரிவையரை யேநிளையும்‌ அன்பிலேற்‌ குன்தாள்‌ 
தருவையோ சொக்கநா நா. 92 


சொக்கநா தா உனையே சொல்லுமடி யேனுடைய 

பக்கமாய்‌ நின்றுவினை பாற்றியே — எக்காலும்‌ 

மீண்டுவா ராதகதி மேவுவிப்பாய்‌ தென்மதுரை த்‌ 
தாண்டவனே சொக்கநா தா. 93 


ஆறுதலை இல்லை அடியேனுக்‌ கன்பாகத்‌ 

தேறுதலை சொல்வார்‌ சிலர்‌ இல்லை — எக்காலும்‌ 

திக்காரும்‌ இல்லை சிவனே பழிக்கஞ்சி 

சொக்கேநின்‌ தாளே துணை, 94 


சொக்கநாத வெண்பா முற்றிற்று. 


2. சிவபோக சாரம்‌ 


1. அடிகள்‌ வணக்கம்‌ 


சித்தி தகு நாதன்‌ தென்கமலை வாழ்நாதன்‌ 

பத்தி தருநாதன்‌ பர நாதன்‌ — முத்திப்‌ 

பெருநாதன்‌ ஞானப்‌ பிரகாசன்‌ உண்மை 

தருநாதன்‌ நம்குருதா தன்‌. 1 


அருவும்‌ உருவும்‌ அருவுருவும்‌ அல்லா 

ஒருவ னுயிர்க்குயிரா யோங்கித்‌ — திருவார்‌ 

கமலைவரு ஞானப்ர காசனென வந்தே 

அமலபதந்‌ தந்தெனையாண்‌ டான்‌. 2 


ஆரதிவார்‌ நீதிவழி யாரறிவார்‌ சித்திமுத்தி 

ஆரறிவார்‌ நற்றவங்கள்‌ அன்பனைத்தும்‌ - பாரெவர்க்கும்‌ 
கத்தன்‌ கமலையில்வாழ்‌ ஞானப்ர காசனெனும்‌ 
அத்தனென்போல்‌ வந்திலனா னால்‌. 8 


அரியயற்கு முன்னாள்‌ அடிமுடியுங்‌ காணாப்‌ 

பெரியவனே வந்து பிறந்து — துரியம்‌ 

பெருக்கின்றான்‌ ஞானப்‌ பிரகாச னாகி 

இருக்கின்றா னாரூரில்‌ இன்று. 4 


18 ஸ்ரீ குருஞான சம்பந்தர்‌ அட்டகம்‌ 


கண்டேனிப்‌ பாசங்‌ கழிந்தேன்‌ அமுதைமுகந்‌ 

துண்டேன்‌ சுகானந்தத்‌ துள்ளிருந்தேன்‌ -- வண்டிமிர்காத்‌ 
தேனைப்‌ பொழிகமலைச்‌ செங்கமலப்‌ பொற்பாத 

ஞானப்ர காசனையே நான்‌. 5 


உள்ளிருந்தே யென்று முணர்த்துகினும்‌ கண்டிலரென்‌(று) 
உள்ளும்‌ புறம்புமா வோமென்று — மெள்ள 
தரருருவாய்‌ ஆரூரில்‌ வந்தான்‌ நமையாண்‌ 
உருள்புரிஞா னப்பிரகா சன்‌. 6 


இருளுதய நீக்கும்‌ இரவியைப்போல்‌ என்னுள்‌ 

அருளுதய நன்றா யருளி — மருளுதயம்‌ 

மாற்றியவன்‌ ஆரூரன்‌ மாமறையும்‌ ஆகமமுஞ்‌ 

சாற்றியஞா னப்பிரகா சன்‌. 7 


ஓழியாத பேரின்பத்‌ துள்ளாய்‌ உலகில்‌ 

விழியா திருந்து விடவே-- அழியாத 

aro! செங்கமலப்‌ பொற்பாதா ! தென்கமலை 

ஆரணா ! நாயேற்‌ கருள்‌. 8 


'தேடுந்‌ திர வியமும்‌ சிற்றறிவும்‌ பற்றுதலும்‌ 

கூடும்பொய்‌ என்‌ றருளிற்‌ கூட்டினான்‌ -- நாடரிய 

ஞானப்ர காசனுயர்‌ நற்கமலை மாநகர்வாழ்‌ 

வானப்‌ பிறையணிந்த மன்‌. 9 


காண்பதும்பெர்ய்‌ கேட்ப தும்பொய்‌ காரியம்போ 

[ லேயிதமாய்ப்‌ 
தூண்பதும்பொய்‌ எவ்விடத்தும்‌ போகமும்பொய்‌ — 

[ மாண்பாகத்‌ 
தோற்றியின்ப வெள்ளமாய்த்‌ துன்னிஎன்னுட்‌ சம்பந்தன்‌ 
வீற்றிருப்ப தொன்றுமே மெய்‌. 10 


2. இவயபோக சாரம்‌ 19 
2. பெறுதற்‌ கருமை 


ஒருமையுடன்‌ ஈசனருள்‌ ஓங்கிஎன்றுந்‌ தூங்கல்‌ 

அருமை அருமை அருமை — பெருமை இடும்‌(பு) 
ஆங்காரங்‌ கோபம்‌ அபிமானம்‌ ஆசைவினை 

நீங்காத Gur ger னே. ரர 


தன்பெருமை யெண்ணாமை தற்போத மேயிறத்தல்‌ 
மின்பெருமை யாஞ்சகத்தை வேண்டாமை -- தன்பால்‌ 
21.85 தினம்பழித்தல்‌ ஓங்குசிவத்‌ தொன்றல்‌ 

நடலைப்‌ பிறப்பொழியு நாள்‌. 12 


உரையிறந்தால்‌ உன்னும்‌ உணர்விறந்தால்‌ மாயைத்‌ 
திரையிறந்தால்‌ காண்கின்ற தேவை — வரைபெருக 
வாசிப்‌ பதும்நாவால்‌ வாழ்த்துவதும்‌ நாடகமாப்‌ 

பூசிப்ப தும்சுத்தப்‌ பொய்‌. 13 


பரம ரகசியத்தைப்‌ பாழான வாயால்‌ 

இரவுபகல்‌ எந்தேர மின்றிக்‌ — குரல்நெரியக்‌ 

கூப்பிட்டுங்‌ காணுமோ கோழைமட நெஞ்சேமால்‌ 
பூப்பிட்டுங்‌ காணாப்‌ பொருள்‌. 34 


ஒருகோடி ஆகமங்கள்‌ எல்லாம்‌ உணர்ந்தும்‌ 

பெருகுதவம்‌ சித்தியெல்லாம்‌ பெற்றும்‌ — குருவருளால்‌ 
வைத்த படியிருக்க மாட்டாத மாந்தர்க்குச்‌ 

சித்தசல னம்மாந்‌ தினம்‌. 15 


அன்புமிக உண்டாய்‌ அதிலே விவேகமுண்டாய்த்‌ 

துன்ப வினையைத்‌ துடைப்பதுண்டாய்‌ — இன்பம்‌ 

தரும்பூ ரணத்துக்கே தாகமுண்டாய்‌ ஓடி 

வருங்கா ரணர்க்குண்மை வை. 16 


20 ஸ்ரீ குருஞானசம்பந்தர்‌ அட்டகம்‌ 


8. அறியும்‌ பருதி 


உருவை அருவை ஒளியை வெளியை 
இருளைச்‌ சிவமென்‌ நிராதே — மருளைப்‌ 
பிறிந்தறிவிற்‌ கண்டதனைப்‌ பின்னமற எங்குஞ்‌ 
செறிந்தபொருள்‌ தானே சிவம்‌. 


அகமாதி கண்ட அறிவாகி எங்குஞ்‌ 

சுகமாகி இன்ப சுகமாய்ச்‌ — சுகாதீதத்‌ 
தானந்த வெள்ள மதுவாய்ச்‌ சுகத்தைஅகன்‌ 
முனந்தம்‌ ஆதியிசை தான்‌. 


இந்தனத்தில்‌ அங்கி எரிஉறுநீர்‌ தேனிர தங்‌ 
கந்தமலர்ப்‌ போ sanar காலொளிகண்‌ - சந்ததமும்‌ 
அத்துவித மாவதுபோல்‌ ஆன்மாவும்‌ ஈசனுமாய்‌ 
மூத்தியிலே நிற்கும்‌ முறை. 


ACH தத்துவமும்‌ ஆணவமும்‌ நீங்கிஉயிர்‌ 
வேறாக நின்‌ றஇட.ஞ்‌ சொல்லின்‌ — மாரு 
இருளாய பரவனையற்‌ றெங்குமாய்‌ நின்ற 
போருளேகாண்‌ நீயே புணர்‌. 


நனவாகி அத்தத்தில்‌ தாடுசுகந்‌ தன்னைக்‌ 
கனவாதி அந்தத்தில்‌ கண்டு -- நனவாதி 
தோற்றிடும்போ தந்தச்‌ சுகரூபங்‌ கண்டவர்கள்‌ 
"மாற்றிடுவர்‌ என்றும்‌ மலம்‌, 


தத்துவங்கள்‌ எண்ணித்‌ தலையடித்துக்‌ கொள்ளாதே 
தத்துவங்கள்‌ ஏதென்னின்‌ சாற்றக்கேள்‌ — மெத்துஞ்‌ 
சுகாரம்ப மாஞ்சிவத்தில்‌ தோயாத மாயா 

விகாரங்கள்‌ தத்துவமா மே. 


17 


le 


19 


20 


24 


22 


2. LaGurs சாரம்‌ 21 


< BD தத்துவமும்‌ ஆணவமும்‌ வல்வினையும்‌ 

BGS முத்திநிலை திற்போர்க்குப்‌ — பேருகப்‌ 

பார்விரித்த நூலெல்லாம்‌ பார்த்தறியின்‌ சித்தியிலே 
ஜர்விருத்தப்‌ பாதிபோ தும்‌. 23 


4. உபதேச விளக்கம்‌ 


பரவிமனம்‌ போகாப்‌ பரத்தடைய நாளும்‌ 

இரவுபகல்‌ அற்ற இடத்தே — திரமாக 

நில்‌என்றான்‌ கண்டஎல்லாம்‌ நேதிபண்‌ ணி மும்மலமும்‌ 
கொல்ளன்றான்‌ ஞான குரு. 24 


காயம்‌ கரணமுதல்‌ நான்கிற்குங்‌ காரணந்தான்‌ 

ஆயஇருள்‌ மாயை அதுஎன்றுல்‌ — துயபொருட்‌ 
போதனே ! செங்கமலப்‌ பொற்பாத னே !எனை நீ 

ஏதென்று சொல்லாய்‌ இனி. 25 


என்னை அறிவென்றான்‌ என்‌அறிவில்‌ ஆனந்தந்‌ 

தன்னைச்‌ சிவமென்றான்‌ சந்ததமும்‌ — என்னை உன்னைப்‌ 
பாரா மறைத்ததுவே பாசமென்றான்‌ இம்மூன்றும்‌ 

ஆராய்ந்‌ தவர்முத்த ராம்‌. 26 


எங்கும்‌ இருக்கும்‌ அறிவுநீ ஏகமாய்‌ 

அங்கங்‌ குணரிீத்தும்‌ அறிவுநாம்‌ — பொங்கு 

மலமறைத்தல்‌ மாயை மயக்கல்‌ விகாரப்‌ 

யலமனைத்தும்‌ கன்மமலம்‌ பார்‌. 27: 


செங்கமலப்‌ பொற்பாதன்‌ சீர்பாத வல்லவங்கள்‌ 

நங்கமலை வாழ்கிளியே ! நாடிக்கேள்‌ -- சங்கையிலாத்‌ 
தத்துவத்தைக்‌ காட்டியதன்‌ தத்துவத்தைக்‌ காட்டிஅருள்‌ 
தத்துவத்தைக்‌ காட்டியது தான்‌. 28 


22 ஸ்ரீ குருஞானசம்பந்தர்‌ அட்டகம்‌ 


தேசு செறிகமலைச்‌ செங்கமலப்‌ பொற்பாதன்‌ 
பேசுதமிழ்‌ ஞானப்‌ பிரகாசன்‌ — பாசவினை 
வாட்டினான்‌ மீட்டுநான்‌ வாரா வகையருனைக்‌ 
காட்டினான்‌ கூட்டினான்‌ காண்‌. 


நானிங்காய்‌ நீயங்காய்‌ நாட்டமற வைத்ததற்பின்‌ 
நானெங்கே நீயெங்கே நாதனே ! -- வானெங்கும்‌ 
ஒன்றாகி நின்ற உணர்வுநீ உன்னறிவில்‌ 
நன்றாகத்‌ தோன்றுசுகம்‌ நாம்‌. 


அலைவற்‌ நிருத்த அறிவுநீ ஆங்கே 

நிலைபெற்‌ திருந்தசுக ஜேயம்‌ — மலைவற்‌ 
திருந்ததுகண்‌ டாயே இருந்தபடி அத்தோ(௫) 
இருந்துவிடெப்‌ போதும்‌ இனி. 


அகத்தை இழந்தருளாய்‌ அவ்விடத்தே தோன்றுஞ்‌ 
சுகத்தில்‌ அழுந்திவிடச்‌ சொன்னான்‌ -- மகத்தான 
சிற்பரனா ரூர்தனில்வாழ்‌' செங்கமலப்‌ பொற்பாத 
தற்பரஞா னப்பிரகா சன்‌. 


கிட்டாத ஈசனுணைக்‌ கிட்டி அருள்புமிந்த 
திட்டாநு பூதி நிலையிலே — முட்டா 
திருவன்னி சேர்ந்துமாற்‌ றேறியபொன்‌ போல 
வரும்‌ இன்ப பூரணமா வை. 


அதாதிசுக ரூபி அரனடிக்கிழ்‌ என்றும்‌ 
அநாதி சுகரூபி ஆன்மா — அநாதி 
இருந்தமலம்‌ போக்கி இறைஅருளி னாலே 
இருந்தபடி யேகண்‌ டிரு. 


49 


30 


31 


32 


33 


34 


2. சிவபோக சாரம்‌ 23 


இற்றை வரைக்கர ணத்தோ டிணங்கினையே 
இற்றைவரைச்‌ சென்மம்‌ எடுத்தனையே -- இற்றைவரைத்‌ 
துன்பவெள்ளத்‌ துள்ளே துளைந்தனையே மீதறநல்‌ 
இன்பவெள்ளத்‌ துள்ளே இரு. 35 


தேகாதி நானல்ல என்றறிந்தால்‌ சித்தமயல்‌ 

போகாத தென்னையோ புண்ணியா — தேகாதி 
தன்னளவே அம்மயக்கம்‌ சத்தியமாய்‌ எப்பொழுதும்‌ 
உன்னளவே இல்லை உணர்‌. 36 


AGH தத்துவநீ அன்றென்‌ றறிந்தனையே 

ஆறாறும்‌ கண்டறிவன்‌ ஆயிளையே -- மாறாமல்‌ 
உன்னறிவில்‌ ஆனந்தத்‌ தோங்கினையே ஓராமல்‌ 
நின்னறிவை விட்டதுவாய்‌ நில்‌. 37 


மாதா பிதாச்‌ சுற்றம்‌ என்று மயங்கினையே 

நீதான்‌ தனுவாகி நின்றனையே — ஈதெல்லாம்‌ 

பொய்யென்‌ றறிந்தனையே பூரணா னந்தவென்ளம்‌ 
மெய்யென்‌ றறிந்தளையே மெய்‌. 38 


மனையில்வரு போகத்தின்‌ மாதர்மக்கள்‌ பாச 

வினையில்‌ அழுத்தி விடாதே — உளைஇழந்து 

காணாமற்‌ கண்டானைக்‌ காட்சி யறக்கலந்து 

பூணாமல்‌ எப்பொழுதும்‌ பூண்‌. 39 


சுத்தவத்தை நாடியிடுஞ்‌ சுத்த இராப்பகலா 

மெத்தவத்தை நாடி விடுவையேல்‌ -- சுத்தவத்தை 

தானாய்‌ இரண்டுந்‌ தவிர்ந்த சிவான ந்த 

வானாவை நீயே மதி. 40 


24 ஸ்ரீ குருஞானசம்பந்தர்‌ அட்டகம்‌ 


சத்த நிலம்‌ உன்‌ நனக்குச்‌ சொல்லக்கேள்‌ தொல்லைவினைத்‌ 
தத்துவங்கள்‌ ஆரோறுந்‌ தாம்பெருகக்‌ — கத்திவெர்‌ 
எல்லாம்‌ இழந்த இடமே அதுவாக 

இல்லாய்‌ அதுவே நிலை. 41 


நெருப்பென்றால்‌ வாய்சுடுமோ நெய்பால்தேன்‌ கட்டி 
கருப்பென்றால்‌ தித்தியா காணி — விருப்பமுடன்‌ 

,நீபிரமம்‌ என்றக்கால்‌ நீபிரமம்‌ ஆயினையோ 

தீபிரமம்‌ சற்குருவால்‌ நில்‌. 42 


ஆர்க்குந்‌ தெரியாத ஆனந்த இன்பவெள்ளம்‌ 
மேற்கொண்டு கொண்டு விடுகுதில்லை -- யார்க்கும்‌ 
தெரியாப்‌ பரப்பிரமஞ்‌ சேர்த்தாய்‌ உனக்குச்‌ 

சரியார்‌ சிதம்பர நா தா. 43 


5. அநுபூதி நீலை 


உள்ளங்‌ கரைய உடல்கரைய ஆனந்த 

வெள்ளங்‌ கரைபுரண்டு மேலாகக்‌ — கள்ள மலம்‌ 
பொய்யாக என்னுட்‌ புகுந்தவா ஜென்கொலோ 

ஐயா தியாகவினோ தா. 44 


ஏதேது செய்தாலும்‌ ஏதேது சொன்னாலும்‌ 

ஏதேது சிந்தித்‌ திருந்தாலும்‌ -- மாதேவா 

தின்‌செயலே என்று நினதருளா லேஉணரின்‌ 

என்செயலே காண்கிலே னே, 45 


மாயைமலம்‌ எங்கே மறைந்ததோ ! மாயைதனில்‌ 

ஆயசகம்‌ எங்கே அழிந்ததோ !— காயமதில்‌ 

தங்கும்‌ புருடனெங்கோ ! சச்சிதா னந்தவெள்ளம்‌ 

எங்கு மிகக்கோத்த தே. 46 


2. இவயபோக சாரம்‌ 


நானுஞ்‌ சுகவடிவாய்‌ நண்ணினேன்‌ நின்னருளால்‌ 
வானுஞ்‌ சுகவடிவாய்‌ மன்னிற்றே — வானுஞ்‌ 
சுகரூப மன்றுமணாத்‌ தோற்றநிலம்‌ போலுன்‌ 
அகரூப மட்டே அது. 


ஈசன்‌ அடியில்‌ இருக்கையிலே எங்கெங்கும்‌ 

ஈசனடி தேடி இளைத்தேனே — பேசரிய 
பியொற்பதத்தன்‌ செங்கமலப்‌ பொற்பரதன்‌ தன்னுடைய 
கற்பதத்தைக்‌ காணாமுன்‌ நான்‌. 


நற்பதஞ்சேர்‌ ஆரூரின்‌ ஞானப்ர காசனெ ந்தை 
தற்பரனோர்‌ ஞானவாள்‌ தந்தானே — சொற்பனத்தும்‌ 
காரார்‌ மறலிஅயன்‌ கண்ணனுக்கும்‌ அஞ்சேனை 
யாராலும்‌ என்செய்ய லாம்‌. 


வெறும்பாழிற்‌ பேரின்ப வெட்டவெளி தன்னில்‌ 
குறும்பாளர்‌ காணாக்‌ குடிலின்‌ — உறும்பாசம்‌ 
அட்டிஎனை வைத்தனனே உற்றபிர பஞ்சமெலாம்‌ 
ஆட்டியஞா னப்பிரகா சன்‌. 


என்றுஞ்‌ சிவத்தோ டிணை பிரியா தேயறிவாய்‌ 
நின்றபடி தன்னை நிகழ்த்தினான்‌ — மன்றில்‌ 
நடமாடும்‌ ஆசூரன்‌ ஞானப்ர காசன்‌ 
திடமாக என்னுள்ளத்‌ தில்‌. 


நாதனார்‌ தென்கமலை நாயனார்‌ எவ்வுயிர்க்கும்‌ 
போதனார்‌ செங்கமலப்‌ பொற்பாதர்‌ — பேதமற 
ஒன்றிரண்டு தான றவே உண்மையிலே கூட்டிஎனை 
இன்றறவே வைத்துவிட்டா ரே. 


25 


47 


48 


49 


50 


51 


Sz 


20 ஸ்ரீ குருஞானசம்பந்தர்‌ அட்டகம்‌ 


நன்னெஞ்சே நீகெட்ட தன்மையெலாஞ்‌ சொல்லுதற்குக்‌ 
கன்னெஞ்ச மாலயனுங்‌ காணாதோன்‌ -- வன்னெஞ்சர்‌ 
இன்னகுறை உண்டென்னா ஈசன்‌ எதிர்வந்தால்‌ 
என்னகுறை சொல்லாய்‌ இனி. 53 


இட்டசனம்‌ எங்கே இதமகிதந்‌ தானெங்கே 

துட்டசனம்‌ எங்கே தொழிலெங்கே -- சிட்டருடன்‌ 
கூடி“யிருந்ததெங்கே குன்றாச்‌ சிவானந்தம்‌ 

நாடியது வாயிருந்த நாள்‌. 54 


வாக்குமனக்‌ காயத்தான்‌ வந்தபொருள்‌ அத்தனையும்‌ 
வாக்குமனக்‌ காயமுடன்‌ மாயுமே -- வாக்குமனக்‌ 

காயம்‌ உடனிழந்து காண்ஞா திருஞான 

ஜேயம்‌ இழந்த நிலை. 55: 


புசிப்போம்‌ சிவபோகம்‌ பூரணமாய்‌ எங்கும்‌ 

வசிப்போம்‌ உலகில்‌ வசியோம்‌ -- முசிப்பின்றி 

வாழ்வோஞ்‌ சிவத்தையுணர்‌ மாதவர்தம்‌ பொன்னடிக்கீழ்த்‌ 
தாழ்வோம்‌ எமக்கார்‌ சரி. 56 


6. உபாய நிலை 


அறிவு நீ என்ன அறிந்தறித்து மாயைச்‌ 

செறிவு நான்‌ என்றென்று சேர்ந்தால்‌ — அறிவு 
தெரிந்திடுமோ இன்பசுகஞ்‌ சேர்ந்திடுமோ நின்னைப்‌ 
பிரிந்திடுமோ சென்மப்‌ பிணி. 57 


அரணங்கள்‌ தாம்‌எரித்த அத்தரே என்னுள்‌ 

கரணங்கள்‌ ஒட்டும்வகை காட்ஈர்‌ — கரணங்கள்‌ 
நீஅதுவாய்‌ நில்லாமல்‌ நின்ன றிவைக்‌ கண்டருளிற்‌ 
போயதுவாய்‌ நின்றுவிடப்‌ போம்‌. 58: 


2. சிவ்போக சாரம்‌ 


தானல்லா தத்தனையுந்‌ தானென்‌ றுழலாமல்‌ 


தானெல்லா மாயதனுள்‌ தாக்காமல்‌ — தானெல்லாம்‌ 


ஆலோம்‌ எனும்போதந்‌ தாக்காமல்‌ ஈசனிடத்‌(து) 
ஆனேனே ஆயினவ னாம்‌. 


தேக நாம்‌ என்றென்று செப்புவீர்‌ ஈதில்வரும்‌ 
கோக நாம்‌ என்று புலம்புவீர்‌ — நோக 
வருந்துவீர்‌ தீவினையின்‌ மாறாத இன்பம்‌ 
பொருந்துவீர்‌ எப்படிநீர்‌ போய்‌. 


தன்னை இழந்திடத்தே தானே சுகவடிவாய்‌ 
இன்னபடி என்றறியா எங்கோனுட்‌ — பின்னமற 
நின்றநிலை தானுந்‌ தெரியாதே நின்றவர்கட்‌(கு) 
அன்றே பிறப்பறுக்க லாம்‌. 


உன்னாதே பற்றா துரையாதே யோன்‌ Ho தில்‌ 
நின்னாமம்‌ இல்லை நிகழாதே — பன்னாட்‌ 
பரையிறந்து நிற்கும்‌ பயன ணை ந்தார்‌'நெஞ்சில்‌ 
திரையிறந்து நிற்கும்‌ சிவம்‌. 


அருளறிந்து தானாம்‌ அறிவறிந்தே ஆங்குட்‌ 
பொருள றிந்து தானடங்கிப்‌ போத => இருளகல 
விம்மா திருந்து விகற்பமற ஒன்றாகிச்‌ 


சும்மா இருக்கை.சுகம்‌. 


செறியுந்‌ தனுவாதி சேர்ந்தறிந்து நின்ற 
அறிவை அறிவால்‌ அறிந்தே — அறிவிழந்து 
நின்றால்‌ சுகானந்த நீடு நிலைவேறு 


சென்றால்‌ சுகங்கிடையா தே. 


27 


59 


60 


6t 


62. 


63 


64 


28 ஸ்ரீ குருஞானசம்பந்தர்‌ அட்டகம்‌ 
தத்துவத்தை விட்டருளிற்‌ ருன்கலத்து தன்னிழப்பின்‌ 
-மெத்துஞ்‌ சுகத்தின்‌ மிகஅழுந்திச்‌ — சுத்தமாய்‌ 
ஒன்றாகி நின்ற உணர்வும்‌ ஒழிந்தக்கால்‌ 

அன்றோ சிவபோக மாம்‌. 


௬ட்டறிவு கெட்ட சுகாதீத உண்மையிலே 
-விட்டகலா தென்றும்‌ விரவுவோர்‌ — இட்டமுடன்‌ 
யோக சமாதிகளும்‌ உட்புறம்பாம்‌ பூசைகளும்‌ 
ஆக நிளையார்‌ அவர்‌. 


நின்னறிவில்‌ யானொளித்து நீயாகி நின்றதுபோல்‌ 
என்னறிவில்‌ நீ யொளித்தே யானாகி — எந்நாளும்‌ 
நிற்கவல்லை யாமாகில்‌ நின்சனனம்‌ போக்குதற்குக்‌ 
கற்கவல்ல தேதுமில்லை காண்‌. 


இன்பசுகத்‌ துள்ளே இருக்கலாம்‌ எப்போதும்‌ 
துன்பவிளை உன்னைத்‌ தொடராது — வன்பா 
மருட்டேக மாயடங்கி மாயாமல்‌ நெஞ்சே 
அருட்டேக மாயடங்கு வாய்‌. 


தேக மறந்து திருவருளாய்‌ நின்றுசிவ 
போகம்‌ விளையப்‌ புணர்நெஞ்சே — நோக 
வருந்தாமல்‌ தீவினையின்‌ வாடாமல்‌ அன்பில்‌ 
அருந்தாமல்‌ நீ பிறவா மல்‌. 


பூதாதி பாசமன்றோ பூரண னந்தமன்றோே 

பேதமற நம்முட்‌ பிரானன்றோ — வாதனைகள்‌ 
விட்டால்‌ சுகமன்றோ என்றுணர்வில்‌ வேண்டுவ துங்‌ 
கெட்டால்‌ பிறப்பும்‌ கெடும்‌. 


65 


66 


67 


68 


69 


70 


2. BaGura சாரம்‌ 


அழுந்தாதே பாசத்‌ தனுதினமும்‌ ஐயோ 

விழுந்தால்‌ எழுந்திருக்க வேண்டும்‌ — செழும்பாகை 
மீறித்‌ தருமிரத வீட்டின்ப மாமலைமேல்‌ 

ஏதித்‌ திரும்பலா மே. 


என்றுஞ்‌ சனனத்‌ திடர்க்கடலி லேமூழ்கிப்‌ 
பொன்றுமன மேஉனக்கோர்‌ புத்திகேள்‌ — நன்று 
கனிச்சங்கஞ்‌ சேராமல்‌ தற்பரனைச்‌ சேரில்‌ 
இனிச்சங்கஞ்‌ சேரா திரு. 


7. பணியறுத்தல்‌ 


அவர வருக்‌ குள்ள படி ஈசனரு ளாலே 
அவரவரைக்‌ கொண்டியற்று மானால்‌ -- அவரவரை 
தல்லார்பொல்‌ லாரென்று நாடுவதென்‌ ? நெஞ்சமே 
எல்லாம்‌ சிவன்‌செயலென்‌ ண்‌. 


எங்கே நடத்துமோ எங்கே கிடத்துமோ 

எங்கே இருத்துமோ என்‌ றறியேன்‌ — கங்கைமதி 
சூடினான்‌ தில்லையிலே தொந்தொமென நின்றுநடம்‌ 
ஆடினனை்‌ எங்கோன்‌ அருள்‌. 


போகம்‌ புவனம்‌ பொருந்துமிடம்‌ எங்கெங்கும்‌ 
தேகம்‌ கரணத்தீதிரியுமே — யாகிலது 
தன்னை நீ யென்று தவியாதே நெஞ்சமே 
நின்னையே கண்டருளில்‌ நில்‌. 


ஏதேது செய்திடினும்‌ ஏதேது பேசிடினும்‌ 
ஏதேது சிந்தித்‌ திருந்திடினும்‌ — மாதேவன்‌ 
காட்டிடுவ தானவருட்‌ கண்ணைவிட்டு நீங்காது 
நாட்டம்‌ அதுவாய்‌ நட. 


29 


Tk 


72 


73, 


745 


75 


76 


30 ஸ்ரீ குருஞானசம்பந்தர்‌ அட்டகம்‌ 


எடுத்தஉடற்‌ -கேய்ந்தகன்மம்‌ எப்போதும்‌ ஊட்டும்‌ 
விடுத்துவிட்டோம்‌ என்பர்‌ விழலர்‌ — விடுத்த 
ததுவென்றே ஐந்துமலம்‌ ஆருறும்‌ நீத்த 
இதுவன்றோ யாம்துறவென்‌ Gun. 


எவ்வுயிருங்‌ காக்கவோர்‌ ஈசனுண்டோ இல்லையோ 
அவ்வுயிரில்‌ நாமொருவர்‌ அல்லவோ — வவ்விப்‌ 
பொருகுவதும்‌ நெஞ்சே புழுங்குவதும்‌ வேண்டாம்‌ 
அருகுவதும்‌ தானே வரும்‌. 


முப்பதுஞ்சென்‌ ருல்விடியும்‌ முப்பதுஞ்சென்‌ றாலிருளும்‌ 


அப்படியே யேதும்‌ அறிநெஞ்சே — எப்போதும்‌ 
ஆங்காலம்‌ எவ்வினையும்‌ ஆகும்‌ அதுதொலைந்து 
போங்காலம்‌ எவ்வினையும்‌ போம்‌. 


ஆவலுற்றி டுஞ்சகலத்‌ காவதுவும்‌ ஆங்கவரே 
'கேவலத்தின்‌ மூழ்கிக்‌ கிடப்பதுவும்‌ — நா அரற்றல்‌ 
இல்லாத சுத்தத்‌ திருப்பதுவும்‌' இம்மூன்றும்‌ 
இல்லான்‌ செயலென்‌ நிரு. 


பாசஞ்‌ ச௪டம்‌உயிரோ தானாகப்‌ பற்றறியா (து) 

ஈசன்‌ இரண்டும்‌ இணை த்தாட்டிப்‌ — பூசலென்றுஞ்‌ 
செய்பவனே தானே திரும்பிஅருள்‌ செய்யா&ல்‌ 
உய்பவர்கள்‌ உண்டோ உரை. 


முற்றின்ப மாம்‌அருளின்‌ மூழ்குவதும்‌ மோகமிகு 
சிற்றின்ப மாமருளிற்‌ சேர்குவ.தும்‌ — உற்றிங்‌(கு) 
அறிந்தானன்‌ நெஞ்சே அகிலாண்ட மெங்குஞ்‌ 
செறிந்தான்‌ செயலே தெளி. 


77 


18 


79 


80 


81 


82 


2, சவெபோக சாரம்‌ 31 


என்னிடத்தில்‌ நின்செயலே இல்லையென்றால்‌ யாதுறினும்‌ 
நின்னிடத்தில்‌ யான்வேண்டல்‌ நிச்சயமே -- என்னிடத்தில்‌ 


இன்மை உயிர்க்குயிர்நீ யின்மை இருந்தியற்றின்‌ 
நன்மைதின்மைக்‌ கேதுவோ நான்‌. :83 


ரநாம்பெரியம்‌ என்னுமதை நாடா தடக்குமவர்‌ 

,தாம்பெரியர்‌ என்றுமறை சாற்றியிடும்‌ — நாம்பெரியர்‌ 
என்பார்‌ சிறியர்‌ இவரலா திவ்வுலகில்‌ 

துன்பார்‌ சுமப்பார்கள்‌ சொல்‌. 84 


கட்டமாங்‌ காயம்‌ கலையனைத்தும்‌ கற்றாலும்‌ 

அட்டமா சித்தி அடைந்தாலும்‌ — இட்டம்‌ 

பரம சுகமே பதியாத போது 

திரம சுகமே தெளி. 85 


மனவாக்குக்‌ காயமுயிர்‌ மன்னியசைப்‌ பானும்‌ 

அனமாதி போகமளிப்‌ பானும்‌ — நனவாகி 

கூட்டிவிடு வானுமுத்தி கூட்டிடுவா னும்பிறப்பில்‌ 
ஆட்டிவிடு வானும்‌ அரன்‌. 66 


முன்னைவீனைக்‌ கீடா முதல்வன்‌ அருள்‌ நமைக்கொண்‌் (௫) 
என்னவினை செய்ய இயற்றுமோ — இன்னவினை 
செய்வோம்‌ ர்வோம்‌ திரிவோம்‌ இருப்போம்‌ இங்‌(கு) 
உய்வோம்‌ எனும்வகையேது. 


ட்டும்‌ விணையிரு ந்தால்‌ உன்னணை உன்பதத்தைப்‌ 
பூட்டிப்‌ பிடித்துப்‌ புசிப்பிக்கும்‌ — கேட்டுத்‌ 

திரியாதே வந்துதில்லைத்‌ தெய்வமே என்றென்‌ (று) 
எரியாதே நெஞ்சே இரு. 88 


32 ஸ்ரீ குருஞானசம்பந்தர்‌ அட்டகம்‌ 


என்னதன்று நின்செயலே என்‌ நறிந்தால்‌ யான்விரும்பி 
என்னவென்று வாய்திறப்பேன்‌ ஈசனே — இன்னமின்னம்‌ 
எப்படியோ நாயேனை ஈடேற்ற வேண்டுமுனக்‌(கு) 


அப்படியே செய்தருளு வாய்‌. 89 


வண்மைபுரி காய மரப்பாவை தன்னைஅரன்‌ 
கன்மமெனுஞ்‌ சூத்திரத்தால்‌ கட்டியே--நன்மைதின்மை 


ஆட்டுவது நாடா தறிவிலார்‌ தஞ்செயலாய்‌ 
நர்ட்டுதல்பேரல்‌ உண்டோ நகை. 90 


HEN தத்துவமும்‌ ஆணவமும்‌ நீங்கிஉயிர்‌ 

பேறாக ஆனந்தம்‌ பெற்றாலும்‌ — வேறாகப்‌ 

பார்த்திருப்ப தன்றியே பாழான கன்மத்தை 

நீத்திருக்க லாமோ திலத்து. 91 


ஆனசுக துக்கத்‌ தழுந்துகினும்‌ ஞானிகள்தாம்‌ 
யானெனதென்‌ றெண்ணி இயைந்திடினும்‌ — தானதற்கு 
வேதென்‌ ஐருளால்‌ விரளமாய்க்‌ காணிலென்றும்‌ 

ஏறுமோ கன்மம்‌ இலை. 92 


சத்துருவும்‌ மித்‌ துருவும்‌ தாரணியில்‌ வேறில்லை 

௪தீதருவும்‌ மித்துருவும்‌ தன்னெஞ்சே — பெத்தமலம்‌ 
வீட்டும்‌ படிக்கு விளைக்கீ டுனைத்தனுவோ(டு) 

ஆட்டுஞ்‌ சிவனென்‌ yA, 93 


இன்னவினை இன்ன தலத்‌ தின்னபொழு தின்ன படி 

இன்ன தனால்‌ எய்தும்‌ என அறிந்தே — அன்னவினை 
அன்ன தலத்‌ தன்னபொழு தன்ன படி அன்னதனால்‌ 
ரின்னமறக்‌ கூட்டும்‌ பிரான்‌, 94 


2. சிவபோக சாரம்‌ 33. 


அன்றே அநாதி அமைத்தபடி யல்லதோன்‌ (று) 

இன்றே புதிதாய்‌ இயையுமோ — என்றுஞ்‌ 

eur தியற்றுவான்‌ தன்னையே தோக்கி 

மெலியா திருந்து விடு. 95% 


ஆர்பெரியர்‌ ஆர்சிறியர்‌ ara not ஆர்பகைஞர்‌ 

சீர்பெரியர்‌ ஆனந்த சிற்சொரூபர்‌ — பேர்பெரியர்‌ 
எங்கெங்குந்‌ தாமாய்‌ இருந்துசட சித்தளைத்தும்‌ 

அங்கங்‌ கியற்றுவதா னால்‌. 96- 


நன்கருத்தே தென்கமலை ஞானப்ர கரசனே 

என்கருத்தே உன்கருத்தென்‌ றெண்ணாமல்‌-- உன்கருத்தே 
என்கருத்தென்‌ றெண்ணியே யான்பட்ட துன்பமெல்லாம்‌ 
உன்கருத்தே தீரவறி யும்‌. 97 


அமைத்தவினைக்‌ கீடா அனுதினமுஞ்‌ Cri) 
இமைப்பொழுதும்‌ வீண்செயலொன்‌ நில்லை-- உமைக்குரி 
எல்லாம்‌ அறிந்தெங்‌ கியற்றுவதும்‌ தன்னடிமை [யான்‌. 
வல்லார்‌ தமக்குணர்த்து வான்‌. 96. 


கள்ள அரனே கருணையுடன்‌ என்ன றிவில்‌ 

உள்ளசுகந்‌ தந்துவிட ஓண்ணாதோ -- மெள்ள 
வருத்துவதும்‌ ஜீவினையில்‌ வாட்டுவதும்‌ ஞானம்‌ 
பொருத்துவதும்‌ ஏன்தான்‌ புகல்‌. 99 


கேளா தெனைமலத்திற்‌ கிட்டியெடுத்‌ தாளாக்கி 

மீளா தளித்தபர வீட்டிலெனை — யாள 

உனக்குப்‌ பொறியோ உணத்தொடர்ந்தா ளென்ன 
எனக்குப்‌ பொறியோ இனி. 100: 


4 


34 ஸ்ரீ குருஞான சம்பந்தர்‌ அட்டகம்‌ 


சும்மா தனுவருமோ சும்மா பிணிவருமோ 

சும்மா வருமோ சுகதுக்கம்‌ — நம்மால்முன்‌ 
செய்தவினைக்‌ கீடாச்‌ சிவனருள்செய்‌ விப்பதென்றால்‌ 
எய்தவனை நாடி இரு. 


பொல்லாத தீவினையிற்‌ போகார்கள்‌ போனாலும்‌ 
எல்லாஞ்‌ சிவன்செயலே என்‌ நிருப்பர்‌ — நல்லார்கள்‌ 
நற்றுங்‌ கமலையில்வாழ்‌ ஞானப்ர காசனருள்‌ 

கற்றும்‌ பிரியா தவர்‌. 


கூட்டுவதும்‌ கூட்டிப்‌ பிரிப்ப துவும்‌ ஒன்றொன்றை 
ஆட்டுவதும்‌ ஆட்டி அடக்குவதும்‌ — காட்டுவதும்‌ 
காட்டி மறைப்பதுவும்‌ கண்ணுதலோன்‌ முன்னமைத்த 
ஏட்டின்‌ படியென்‌ நிரு. 


உள்ளதுதான்‌ போமோமற்‌ நில்லா ததுவருமோ 
பள்ளமே வெள்ளம்‌ பரவாதோ — கள்ளமாய்ப்‌ 
பித்துப்போ லேபிதற்றும்‌ பேதைமட தெஞ்சமே 
செத்துப்போ னானோ சிவன்‌. 


ஈசன்‌ பலகீனன்‌ என்றக்கால்‌ ஆலயத்தில்‌ 

மோசம்‌ வந்ததென்று மொழியலாம்‌ — ஈசனே 

ஆக்குவதும்‌ ஆக்கி அழிப்ப துவும்‌ தானானால்‌ 
தோக்குவதென்‌ ! யாம்பிறரை நொந்து. 


தேசம்‌ சிவாலயங்கள்‌ சேர வலையஓரு 

மோசம்‌ வந்ததையோ முதல்வனே — தேசத்து 
மன்னைவெறுப்‌ பேனோ வருவிளையை ஊட்டுவிக்கும்‌ 
உன்னைவெறுப்‌ பேனோ உரை. 


101 


102 


103. 


104 


105 


106 


2. சவபோக சாரம்‌ 35 
8, துறவின்‌ பருதி 


அரத்திஉன்னை ஆசை தொடராமல்‌ என்றும்‌ _ 
விரத்தியினால்‌ ஆங்கவற்றை விட்டுப்‌ -- பரத்தில்ன்பு 
செய்யடா செய்யடா சேரப்ர பஞ்சமெல்லாம்‌ 

பொய்யடா பொய்யடா பொய்‌. 107 


அனைத்‌ HOG நம்பால்‌ அநுக்கிரகம்‌ பெற்றென்‌ 
அளைத்துலகு நம்வசமாய்‌ ஆயென்‌ ? அனைத்துலகும்‌ 
கொண்டாடில்‌ என்னைவினைக்‌ கொத்தறுத்துப்‌ பேரின்பம்‌ 
கண்டாடில்‌ அன்றோ கதி. 108 


அறிவிழந்து நின்‌ சுக ஆனந்தத்‌ துள்ளே 

குறியிழந்து நின்று குலாவிப்‌ — பிறியா(து) 

இருந்தால்‌ பிறப்பறுமோ ? விச்சைமால்‌ கொண்டு 
திரிந்தால்‌ பிறப்பறுமோ ? செப்பு. 109 


எத்திசையும்‌ எவ்வுலகும்‌ எத்தொழிலும்‌ எப்பயனும்‌ 
நித்தியமென்‌ றெண்ணில்‌ நிலையாதே ~~ புத்தியினால்‌ 
கண்ணாடி யில்தோன்றி மாய்ந்துவிடுங்‌ காண்‌ இவற்றைக்‌ 
கண்ணாடி யிற்கனவிற்‌ காண்‌. 110 


எத்தனைதான்‌ கற்றாலும்‌ எத்தனைதான்‌ கேட்டாலும்‌ 
எத்தனைசா ee இன்புறா — சித்தமே 

மெய்யாகத்‌ Cater) விடும்உலக வாழ்வளைத்தும்‌ 
பொய்யாகத்‌ தோன்றாத போது, 111 


மின்போலத்‌ தோன்றி விடும்உலக வாழ்வனைத்தும்‌ 
என்போ லிகன்திரமென்‌ றெண்ணுவார்‌ — தன்போதம்‌ 
இல்லார்‌ சிவபோகம்‌ என்றும்‌ அருந்தியிடு 

நல்லார்‌ திரம்‌.இதுவென்‌ னார்‌. 112 


36 ஸ்ரீ குருஞானசம்பந்தர்‌ அட்ட கம்‌ 


தேசமூர்‌ பேர்காணி சீர்வரிசை சாதியெனும்‌ 
ஆசையால்‌ நெஞ்சே அலையாதே — நேசம்‌ 
பொருப்பானை நின்ன றிவிற்‌ போக்கு வரவற்‌(று) 
இருப்பானைப்‌ பார்த்தே இரு. 


ஆகம்‌ பகையாவ தன்றிப்‌ பகையுண்டோ 
மோகத்‌ தவிர்ந்த முனிவோர்க்கிங்‌(கு) — ஏகன்‌ 
இருவர்‌ அறியாத சைனருள்‌ அல்லால்‌ 

ஒருவர்‌ துணே உண்டோ உரை. 


அளவிலாச்‌ செல்வத்‌ கடைந்தாலும்‌ ஆகத்‌ 
தளவிலாச்‌ சித்திகளுண்‌ டாயும்‌ — அளவில்கலை 
ஆய்ந்தாலும்‌ என்னைசுக ரல்லார்‌ சிவானந்தந்‌ 
தோய்ந்தார்கள்‌ அன்றோ சுகர்‌. 


ஆகாத காரியம்செய்‌ தாஞ்சுகமும்‌ ஆங்கதனால்‌ 
போகாத துக்கம்‌ பொருந்துவதும்‌ — ஓகோ 
உரைக்கிலணு வுக்கும்‌ உயர்ந்தமா மேரு 
வரைக்கும்‌ நிகரா மதி. 


பொய்யில்வருந்‌ துன்பம்‌ புகுந்தறித்தும்‌ பூரணமா 
மெய்யில்வரும்‌ இன்ப விளைவறிந்தும்‌ — ஐயோ 
தெளியாத தென்ன நலந்‌ தீங்குகண்டு சற்றும்‌ 
களியாத தென்னமயக்‌ கம்‌. 


ஆகம்‌ சிறைச்சாலை அக்கரணம்‌ காவலாள்‌ 
போகம்‌ புவனம்‌ பொருந்துமிடம்‌ — ஓகோ 
இதனுட்‌ படுமுயிர்கட்‌ கீடேற்றஞ்‌ செய்வான்‌ 
அதனுக்‌ கிறைவன்‌ அரன்‌. 


113 


114 


115 


116 


117 


118 


2. சவபோக சாரம்‌ 


அதிட்டானம்‌ ஈசன்‌ அருளன்றி மற்றை 
அதிட்டானம்‌ எல்லாம்‌ அநித்தம்‌ — அதிட்டானம்‌ 
பொய்யென்‌ றறியாமல்‌ பூதலத்து நெஞ்சமே 
'மெய்யென்‌ நுழல்வதெல்லாம்‌ வீண்‌. 


நின்னை மதிக்கின்‌ நினக்கதிகர்‌ செல்வநினை 
நின்னை வறிஞனென நீநினையின்‌ — நின்னிற்‌ 
சிறியார்‌ வறுமைநினை சிந்தையுக என்றும்‌ 
குறியா இடும்பைதுக்கம்‌ கோள்‌. 


9. அறிவோர்‌ புகழ்ச்சி 


அதித்தியத்தை நித்தியமென்‌ ரதரிக்கும்‌ பொல்லா 
மணித்தருடன்‌ கூடி மருவார்‌ — தனித்திருந்து 
மோனந்த மாஞ்சிவத்தில்‌ மூழ்கி மலத்தைஅறுத்‌ 
தானந்த மாயழுந்து வார்‌. 


தாக மறந்து சதுர்மறந்து தான்மறந்து 
'தேகமறந்‌ தட்டமா சித்திமறந்‌ — தாகத்தின்‌ 
வந்ததறியாதிருந்து மாருச்‌ சிவானந்தம்‌ 
௪ந்ததம்வாழ்‌ வார்க்கார்‌ சரி. 


உள்ள மல நீங்கி ஓழியாச்‌ சிவானந்த 

வெள்ளந்‌ துரந்து விளையாடும்‌ — பிள்ளைகாள்‌ 
அத்துவித மானிர் நம்‌ மாகம்‌ பிரிந்தோமென்‌(று) 
இத்துவிதம்‌ எண்ணுவா னேன்‌. 


அறிவாய்‌ அறிவிழப்பில்‌ ஆகின்ற இன்பச்‌ 
செறிவாய்ச்‌ சுகமாய்த்‌ தினமும்‌ — பிரியா(து) 
இருந்தங்‌ கதிதமாய்‌ ஏய்ந்தசிவா னந்தம்‌ 
பொருந்துவார்‌ முத்தரெல்லாம்‌ போய்‌. 


37 


119 


120 


121 


122. 


123 


124 


38 ஸ்ரீ குருஞானசம்பந்தர்‌ அட்டகம்‌ 
10. மடவோர்‌ பழிப்பு 


தனையறியார்‌ ஈசன்‌ தனையறியார்‌ பாச 

வினையறியார்‌ ஆனந்த மேவார்‌ — தனையநியுஞ்‌ 

சிட்டர்தமக்‌ கில்லாத தீங்குரைப்பர்‌ பொல்லாத 

துட்டர்தமக்‌ குள்ள தொழில்‌. 125 


தன்னை அறியார்‌ தலைவன்‌ தனைஅறியார்‌ 

முன்னை வினையின்‌ முடிவறியார்‌ — பின்னைக்‌ 
குருக்களென்றும்‌ பேரிட்டுக்‌ கொள்ளுவர்கள்‌ ஐயோ 
தெருக்கள்‌ தனிலே சிலர்‌. 126 


வாயுவெளி தானசையா வாறிருந்தாற்‌ போலென்று 
தீயதுவும்‌ பூரணமாய்‌ நிற்கவே -- காயத்துக்‌ 

குள்ளுள்ளே தான்சிவமென்‌ றுற்றுப்பார்ப்‌ பாய்ஊசிப்‌ 
பொள்ளலால்‌ வான்பார்ப்பார்‌ போல்‌. 127 


கற்கஇடர்ப்‌ பட்டுமிகக்‌ கற்றஎல்லாங்‌ கற்றவர்பால்‌ 
தற்கமிட்டு நாய்போலச்‌ சள்ளெனவோ — நற்கருணை 
வெள்ளம்‌ அடங்கும்‌ விரிசடையார்க்‌ காளாகி 

உள்ளம்‌ அடங்கவல்ல வோ. 128 


அறியார்‌ கனவினிலும்‌ ஆனந்த ரூபம்‌ 

அறிவார்‌ தமையும்‌ அடையார்‌ — அறிவார்கட்‌(கு) 

இல்லாத தீங்கே எடுத்துரைப்பார்‌ இவ்வுலகில்‌ 

பொல்லார்‌ தலையிற்‌ பொறி. 129 


11. பொது நிலை 


நீதியிலா மன்னர்‌ இரர்ச்சியமும்‌ நெற்றியிலே 

பூதியிலார்‌ செய்தவமும்‌ பூரணமாம்‌ — சோதி 

கழலறியா ஆசானும்‌ கற்பிலரும்‌ சுத்த 
விழலெனவெ நீத்து விடு. 150 


2. சிவபோக சாரம்‌ 3B 


ஐந்தநிவாற்‌ கண்டாலும்‌ ஆர்‌ஏது சொன்னாலும்‌ 

எந்த விருப்புவெறுப்‌ பேய்ந்தாலுஞ்‌ — சிந்தையே 

பார விசார த்தைப்‌ பண்ணாதே ஏதொன்றும்‌ 

கீர விசாரித்துச்‌ செய்‌. 134 


பரபரக்க வேண்டா பலகாலுஞ்‌ சொன்னேன்‌ 

வரவரக்‌ கண்டாராய்‌ மனமே — ஒருவருக்கும்‌ 

தீங்கு நினையாதே செய்ந்நன்றி குன்றாதே 

ஏங்கி இளையா திரு. 132 


மிகுத்தகுலஞ்‌ செல்வத்து மேவுவதும்‌ அத்தை 
பகுத்தும்பொய்‌ யென்றுவிடும்‌ பாங்கும்‌ -- தொகுத்து 
விரித்தால்‌ நல்‌ நெஞ்சே மிகுவா ரணத்தை 

உரித்தான்‌ செயலென்‌ றுணர்‌. 133 


AGH தத்துவம்வைத்‌ தத்திலுறை மூர்த்திகள்வைத்‌(து) 
ஏரு மலபாகம்‌ ஏறவே — மாறாமல்‌ 

உன்னைவிடா தாள்வான்‌ உளைக்கேட்டோ நெஞ்சமே 
என்ன விசாரம்‌ எமக்கு. (34 


தானோ அசத்தல்ல என்றறிந்தால்‌ தாரணியில்‌ 
ae பிதற்றிடுவ தேழைநெஞ்சே — தானே 
இறவா ததுதநன்‌ இறக்க அருளை 
மறவா cado வை. 135 


ஏற்று தவையாய்‌ இருப்பதுவும்‌ உள்மயக்கம்‌ 

ஆற்றாது தீரென்‌ றரற்றுவதும்‌--தோற்ருது 
தோற்றுவதும்‌ உன்னைச்‌ சுகபூ ரணனென்று 

தேற்றுவதும்‌ ஈசன்‌ செயல்‌. 136 


40 ஸ்ரீ குருஞானசம்ப்ந்தர்‌ அட்டகம்‌ 


அன்றே அரனணுக்கள்‌ பாசங்கள்‌ ஐந்தொழில்கள்‌ 
நன்றே சிவனும்‌ நடுவனே -- சென்றருளில்‌ 
நிற்கச்‌ சிலர்சிலர்கள்‌ நீள்‌ நரகில்‌ பூதலத்தில்‌ 
சொற்கத்‌ திருப்பதென்னோ சொல்‌. 


ஆசையறாய்‌ பாசம்விடாய்‌ ஆனசிவ பூசை பண்ணாய்‌ 

டன்‌ ஐந்தெழுத்தை நீ நினையாய்‌ -- சீ சீ 
னமே தவிராய்‌ திருமுறைகள்‌ ஐதாய்‌ 

மனமே உனக்கென்ன வாய்‌. 


.தில்லைவனம்‌ காசி திருவாரூர்‌ மாயூரம்‌ 
முல்லைவனம்‌ கூடல்‌ முதுகுன்‌ றம்‌ -- நெல்லைகளர்‌ 
காஞ்சிகழுக்‌ குன்றமறைக்‌ காடருணை காளத்தி 
வாஞ்சியமென்‌ முத்தி வரும்‌. 


சிவபோகசாரம்‌ முற்றிற்று. 


137 


138 


139 


3. சொக்கநாதக்‌ கலித்துறை 


கண்ணுக்‌ கினிய பொருளாகி யேஎன்‌ 
கர த்தில்வந்தாய்‌ 

விண்ணும்‌ பரவிடும்‌ அற்புத மேஎன்ன 
விஞ்சையிதான்‌ 

மண்ணும்‌ புகழ்ந்திட என்னையும்‌ பூரண 
வாரியுள்ளே 

நண்ணும்‌ படிசெய்‌ மதுரா புரிச்சொக்க 
நாயகனே, 


ஆதாரம்‌ இந்நிலத்‌ துன்னையல்‌ லால்எனக்‌ 
காருளரோ 

மீதான மான வெளியினைக்‌ காட்ட 
விரைந்துடன்வந்‌ 

தோதாமல்‌ ஓதி எனைவச மாக்கினை 
உள்ளொளியாம்‌ 

நாதா அருள்டிசய்‌ மதுரா புரிச்சொக்க 
நாயகனே. 


கல்லது நெஞ்சம்‌; இரும்பே யிருசெவி ; 
கண்கள்மரம்‌; 

சொல்லுவ தும்பொய்‌ ; அவமே தொழில்‌, துக்க 
சாகரமாம்‌ 


42 ஸ்ரீ குருஞானசம்பந்தர்‌ அட்டகம்‌ 


அல்லலென்‌ பங்குநின்‌ அன்பர்பங்‌ கானந்த 
மாகவைத்தாய்‌ ; 

நல்லது ! நல்ல மதுரா புரிச்சொக்க 
நாயகனே. 


பாடும்‌ படிசெய்‌ நிண நினைந்‌ தேத்திப்‌ 
பணிந்தெழுந்தே 

ஆடும்‌ படிசெய்‌ ; மலம்ஐந்து மேஅடி 

: Guero. 505 

வீடும்‌ படிசெய்‌; நின்‌ ஆனந்த சாகரம்‌ 
மேல்‌எனவே 

நாடும்‌ படிசெய்‌ ; மதுரா புரிச்சொக்க 
நாயகனே. 


ஏறாத விண்ணப்பங்‌ A hir றேன்‌௮ஃ 


தேதெனிற்கேள்‌ ; 

மாருமல்‌ இந்த மகாலிங்கந்‌ தன்னின்‌ 
மகிழ்ந்திருந்தே 

ஆருப்‌ பவத்துயர்‌ ஆற்றிச்‌ சிவானந்தம்‌ 
அன்பர்க்கென்றும்‌ 

பேறாக நல்குதி; மாமது ராபுரிப்‌ 
பிஞ்ஞகனே. 

ஆகம்‌, கரணம்‌. புவனங்கள்‌, போகங்கள்‌ ஆன 
எல்லாம்‌ 

மோகம்‌ பொருந்தவைத்‌ தாட்டுதி யேல்மும்‌ 
மலாதியெல்லாம்‌ 

போக விடுத்தெனக்‌ கான ந்தம்‌ காட்டப்‌ 
யொறிஉனக்கே 


நாகம்‌ அசைக்கும்‌ மதுரா புரிச்சொக்க 
நாயகனே. 


8. சொக்ககாதக்‌ கலித்துறை 


ஆடாமல்‌ ஆடிப்‌ புலன்வழி யிந்போய்‌ 
அனுதின மும்‌ 

வாடாமல்‌, வாடி மயங்கினின்‌ றேன்மன 
வாக்கிறந்து 

கூடாமற்‌ கூடிச்‌ சிவானந்த வெள்ளக்‌ 
குணாக்கடலை 

நாடாமல்‌ நாட அருள்‌ ; கூடல்‌ வாழ்சொக்க 
நாயகனே. 


பொய்யாம்‌ மலமறுத்‌ தென்னுளத்‌ தானந்த 
பூரணத்தை 

மெய்யா அளித்து விடாதிகண்‌ டாய்‌ ; விடி 
லோகெடுவேன்‌ ; 

ஐயா! எனதுயி ரேவினை மார்க்கத்‌ 
தழு.ந்தியென்றும்‌ 

நையா தருள்செய்‌ ; மதுரா புரிச்சொக்க 
நாயகனே. 


பிறவாத சென்மம்‌ அழுந்தாத துன்பம்‌ 
பிறந்தடியேன்‌ 

இறவாத தானமும்‌ உண்டுகொ லோ௭ளி 
யேன்திரும்ப 


அறவா இங்‌ கென்னை இனிஆட்டல்‌ போதும்நின்‌ 


ஆன ந்தத்தே : 
ந.றவார்‌ பொதில்மன்‌ மதுரா புரிச்சொக்க 
நாயகனே. 


செய்யாத பாதகம்‌ ஜன்‌ றில்லை ; ஒன்றொன்று 
செய்ததெல்லாம்‌ 

ஐயா ! அளவில்லை ; நீயே அறிவைஅஃ 
தியார்செயலோ ? 


43 


ஆக்‌ ஸ்ரீ குருஞான சம்பந்தர்‌ அட்டகம்‌ 


மெய்யா உயிர்க்குயி ரே அடி யேன்‌ இவ்‌ 
வினையில்‌என்றும்‌ 

றையாமல்‌ ஆள்வை; மதுரா புரிச்சொக்க 
நாயகனே. 


அறிவைத்‌ திருப்பிநின்‌ பாதார விந்தம்‌ 
அடையவல்ல 

நெறியைக்‌ கொடுத்து நிறுத்தினை யே, நின்‌ 
மலா இனிஎன்‌ 

யொறியைத்‌ தவிர்த்துநின்‌ ஆனந்த சாகர 
பூரணத்தைப்‌ 

பிறிவற்‌ நிருக்கவைப்‌ பாய்‌எனை ஆண்டருள்‌ 
பிஞ்ஞகனே. 


சொக்க நாதக்‌ கலித்துறை முற்றிற்று. 


10 


4. ஞானப்பிரகாசமாலை 


திருவார்‌ கமலையுள்‌ ஞானப்ர காசன்‌ 
திருவடிக்கீழ்‌ 

வருவா ரவர்வழி வாரான்‌ சமனும்‌ 
மலரயனும்‌ 

கருவாய்‌ இடுவதற்‌ கெண்ணான்‌ எந்நாளும்‌ 
கருத்தினில்‌ நீ 

வெருவாய்‌ ; சுகத்தினில்‌ வாழ்வாய்‌ ; பரானந்தம்‌ 
மேவிடுமே. 


முற்றவஞ்‌ செய்து மறந்தவர்க்‌ கேஅருள்‌ 
மூர்த்திகொளக்‌ 

கற்றவன்‌, ஞானப்‌ பிரகாச தேசன்‌ 
கமலையில்வாழ்‌ 

வுற்றவன்‌ முன்சென்‌ றுயிர்ப்பாச நீக்கிக்கொண் 
டுண்மைநிலை 

பெற்றவர்க்‌ குண்டு ; பெறாதவர்க்‌ கேயிலை 
பேரின்பமே. 


சிற்பர தாதன்‌, கமலையுள்‌ ஞானப்ர 
காசசிவன்‌ 

அற்புத முத்திக்‌ கொடிகட்டி னன்‌;அல 
மந்துழன்று 


46 ஸ்ரீ குருஞானசம்பந்தர்‌ அட்டகம்‌ 


யிற்படு வீர்‌ ;செடு வீர்‌ ;பிறர்‌ கூறும்‌ 
பிரட்டைவிட்டு 

முற்பட வோடி யவன்பாத பங்கய 
முன்னில்லுமே. 


முத்தன்‌, அனாதி யுயிர்க்குயி ரானவன்‌, 
முத்தசித்த 

சுதீதன்‌ அகண்ட பரிபூ ரணத்தன்‌, 

. கருதிக்கெட்டா 

நித்தன்‌, கருணைத்‌ திருவுரு வானவன்‌ 
நின்மலத்தன்‌, 

அத்தன்‌, கமலையுள்‌ ஞானப்ர காசன்‌என்‌ 
ஆண்டவனே. 


கடியார்‌ பொழிற்செறி ஆரூரன்‌, ஞானப்ர 
காசன்‌,முத்திக்‌ 

கொடிஆன்‌ பவன்‌ அன்பர்க்‌ கின்பே யளிப்பவன்‌, 
கூறவொண்ணாப்‌ 

படியான ஆனந்த மேயுரு வானவன்‌, 
பாரில்நம்பா 

அடியா ரினங்கண்‌ டறியா தவன்‌ என்னை 
ஆண்டவனே. 


ஒருத்தனை, யெண்ணில்‌ உயிர்க்குயி ரானை, 
உணர்வுக்கெட்டாக்‌ 

கருத்தனை, ஞானப்‌ பிரகா சனைக்‌,கம 
லாலயனை, 

நிருத்தனை, யன்பர்‌ Hier FEO Hod லாந்தரும்‌ 
நித்தனைச்‌,சற்‌ 

குருத்தனை யீசன்ளன்‌ றெண்ணார்‌ நரகிற்‌ 
குடிமக்களே. 


4. ஞானப்பிரகாசமாலை 


வல்லான்‌ கமலையுள்‌ ஞானப்ர காசன்‌, 
வசனமுணர்த்‌ 

தெல்லாம்‌ வெறும்மித்தை யென்றுகண்‌ டேன்‌இன்ப 
வாரியுள்ளே 

செல்லாமற்‌ சென்றதைத்‌ தேக்காமற்‌ றேக்கித்‌ 
தினந்தினமும்‌ 

நில்லாமல்‌ நின்றுகொண் டேன்‌ இது வேழுத்தி 
நிச்சயமே. 


காரே சுமந்த கிரிமீது நின்று 
கடுங்கனலில்‌ 

நேரே அருந்தவஞ்‌ செய்வீர்‌, கமலையன்‌ 

‘ தெஞ்சிலன்பர்‌ 

ஆரேனு மாள்பவன்‌ ஞானப்ர காசன்‌ 
அடியரெனும்‌ 

பேரே படைமின்‌ அதுபோதும்‌ போதும்‌ 
பிறப்பறவே 


எல்லாம்‌ உன து செயலென்‌ நறிந்தும்‌- 
TE SI த்தில்‌ 

பொல்லாத சங்கற்ப மேன்வரு மோபுர 
மூன்றெரித்த 

வல்லாய்‌, கமலையுள்‌ ஞானப்ர காச 
மகிப,விது 

சொல்லாய்‌: கரண மயக்கமன்‌ றோவென்‌ 
தொழிலல்லவே. 


அப்பார்‌ கமலையுள்‌ ஞானப்ர ore GF 
ஆண்டதனை 

இப்பார்‌ அகிலாண்டம்‌ எல்லாம்‌ அறிந்தன 
யான்‌அறியேன்‌ 


48 ஸ்ரீ குருஞான சம்பந்தர்‌ அட்டகம்‌ 


தப்பா துரைத்தனன்‌ முப்பாசம்‌ என்னைத்‌ 
தடுத்ததென்றால்‌ 

செப்பார்‌ உனைச்சிவம்‌ என்னா உலகில்‌ 
சிரிப்பரன்றே. 


நீயே துணையன்றி வேறில்லை ! யென்பதை 
நின்னருளும்‌, 

நாயேன்‌ மனமுந்‌ திரமா யறியும்‌, எந்‌ 
தாட்டிலு நான்‌ 

போயே திரியினும்‌, ஞானப்ர காச, நின்‌ 
பொன்மலர்த்தாள்‌ 

பேயேன்‌ மறப்பதுண்‌ டோ இனி மேலும்‌ 
பிறக்கினுமே. 


ஆரார்‌ பகைக்கினும்‌, ஆரார்‌ நகைக்கினும்‌ 
ஆவதென்ன 

சீரார்‌ கமலையுள்‌ ஞானப்ர காசன்‌ என்‌ 
சிந்தையுள்ளே 

பேரா திருந்து சிவானு பவந்தரப்‌ 
பெற்றதினால்‌ 

வாராது சென்மமும்‌ போகாது பேரின்ப 
வாரியுமே. 


எள்ளத்‌ தனையன்பு நேராகச்‌ செய்பவர்க்‌ 
கின்பசுக 

வெள்ளத்‌ தழுத்திய ஞானப்ர காசன்‌ 
விரை மல்ர்த்தான்‌ 

உள்ளத்தில்‌ ஒன்றும்‌ புறம்பொன்று மாக 
யுரைக்கும்‌அன்பில்‌ 

கள்ளத்‌ தவருக்கு இரங்கா தளிக்கும்‌ 
கடைப்பிறப்பே. 


10 


11 


12 


13 


4. ஞான்ப்பீரகாசமாலை 


தந்தையும்‌, தாயும்‌, தமர்களும்‌, போகமும்‌, 


தாரணியும்‌, 

எந்தையும்‌, சந்தம்‌ உயிர்க்குயி ரானும்‌, 
இரவினுக்கே 

சந்தையும்‌ பெற்ற கமலா லயனும்‌, 
தனுவும்‌என்‌ றன்‌ 

சிந்தையும்‌ ஞானப்‌ பிரகாச தேசன்‌ 
திருவடியே. 

காயே, கமலையுள்‌ Grog ETE, sr 
தன்னிடத்து 

நாயேன்‌ உளத்தன்‌ பொருசற்று மில்லை; நல்‌ 
லோர்கள்முன்னே 

தீயே துணையென்றும்‌. நின்னடியான்‌ என்றும்‌ 
நின்பெயரும்‌ 

பேயேன்‌ தினஞ்சொல்‌ பிழைபொறுத்‌ தாள்வை 
பெருமையனே. 


தேவே, கமலையுள்‌ ஞானப்ர காச, நின்‌: 
சேவடிகள்‌ 

ஆவேன்‌ எனை தீதடுத்‌ தாட்கொண்டும்‌ ஆள்கிலை ; 
ஆகையினால்‌, 

சாவேன்‌ எனத்துணிந்‌ தாற்சிரிப்‌ பாருளைத்‌ 
தாரணியிற்‌ 

கோவே, இதுவறிந்‌ தாள்வாய்மெய்ஞ்‌ தோன 
குருபநினே. 


சுரும்பார்‌ கமலையுள்‌ ஞானப்ர காசனைக்‌, 
சுத்தளை,நற்‌ 

கரும்பார்‌ மொழியனைக்‌, கற்கண்டைத்‌, தேனைக்‌,கண்‌ 
ணாரமுதைப்‌, 


5 


43 


TA 


15 


16. 


30 ஸ்ரீ குருஞானசம்பந்தர்‌ அட்டகம்‌ 


பொரும்பாச மன்பர்க்‌ கறுப்பாளை, நன்னிலைப்‌ 
பூரணனை 

விரும்பா திரா நெஞ்ச மேயெந்த நாளும்‌ 
விரும்புவையே. 


அன்பார்‌ பிறப்பற வீடுறு வோர்க்கொன்று 
சொல்லுகிறோம்‌ 

வன்பார்‌ உபாயக்‌ களவின்றி யேமன 
வாக்குமொத்திட்‌ 

ன்பார்‌ கமலையுள்‌ ஞானப்ர காச 
னிடத்தில்வைத்த 

அன்பால்‌ விளையும்‌ பரிபூ ரணசுக 
மான துவே. 


கவுளிய மார்க்கங்‌ கலந்தழித்‌ தோன்கம 
லாலயத்தோன்‌, 

இவுளி நரித்திர ளாக்கிவைத்‌ தோன்‌ இசைப்‌ 
பாணனுக்குப்‌ 

பவுளி யுரைத்தருள்‌ ஞானப்ர காசன்‌ 
பயின்மடத்தில்‌ 

கெவுளி உரைக்கும்‌ பதிபசு பாசத்தின்‌ 
கேள்விகளே. 


இத்தனை காலங்கள்‌ என்றறி வாரில்லை 
என்னையு நீ 

முத்தன்‌ எனும்படி யாகத்‌ துணிந்த தும்‌ 
முன்னவ, நீ 

சித்தம தென்னவெல்‌ லாம்வல்லன்‌ என்றுளைச்‌ 
செப்புவரென்‌ 

அத்தன்‌ கமலையுள்‌ ஞானப்ர காச, 
அருள்புரியே, 


17 


19 


20 


4. ஞானப்பிரகாகவு 

தாயே கொலவெண்ணில்‌ ஆர்காப்பர்‌, சேயினைச்‌ 
சற்குருவாம்‌ 

தீயே பராமுக மாயிருந்‌ தால்நிட்டை 
யேயுரைக்கும்‌ 

வாயேது? ஞானப்‌ பிரகாச உன்றன்‌ 
மலர்ப்பதத்தை 

நாயேன்‌ சிரத்தணி வித்தாள்‌ கமலையுள்‌ 
நாயகனே. 


மாதா, பிதா, குரு, தெய்வந்‌ துணையென்பர்‌ 
மக்கட்குன்றன்‌ 

பாதார விந்தம்‌ அடியேற்கந்‌ நான்கெனப்‌ 
பற்றிடென்றே 

போதார்‌ கமலையுள்‌ ஞானப்‌ ரகாச 
புகன்றுமென்பால்‌ 

நீதான்‌ பராமுக மானால்‌ உரைப்பதென்‌ 
நின்மலனே. 


யடியார்‌ கமலையுள்‌ ஞானப்ர காச 
பரமவென்றுங்‌ 

கடிதாய்‌ வயிற்றினி லேயுற Cor Mohs 
காயமுற 

முடியா து நின்‌இன்ப பூரண சாகரம்‌ 
மூழ்கியுன்‌ றன்‌ 

அடியார்க்‌ கடியன்‌ எனவே திரிய 
அளித்தருளே. 


விதம்பர லோகன்‌ கமலா லயத்துள்‌ 
விமலன்‌ இன்பச்‌ 

சிதம்பர நாதன்‌ கமலபொற்‌ பாதன்‌ என்‌ 
சிந்தையுள்ளே 


51 


21 


22 


25 


52 ஸ்ரீ குருஞானசம்பந்தர்‌ அட்டகம்‌ 


இதம்பர மாகிய ஞானப்ர காசன்‌ எல்‌ 


லாமும்வல்லோன்‌ 

பதம்பர மானந்த வீடே கொடுக்கும்‌ 
பணிந்தவர்க்கே. 

செத்திப்‌ படுத்தித்‌ தெளிவாக்கிச்‌ செந்நெல்‌ 
கெளிப்பதுபோல்‌ 

பீத்திக்‌ கடினங்‌ கரை த்தமன்‌ னேஇன்ப 
பூரணத்தைச்‌ 

சத்திக்கு மேலினைக்‌ கீழினை மும்மலத்‌ 
கன்மைதனைத்‌ 

தித்திக்கச்‌ சொன்ன து ஞானப்ர காசன்‌ 
திருவுளமே. 

அமல பதியைக்‌, கருணா லயளை, 
யருளுருவாய்க்‌ 

கமலை வருகுரு ஞானப்ர காசனைக்‌, 
காசினிக்கே 

சமல மலமற ஆனந்த சாகரம்‌ 
சார நல்ல 

விமல மலர்கொண்‌ டருச்சித்தன்‌ போடென்றும்‌ 
வீழ்ந்திறைஞ்சே. 

ஞானப்ர காசன்‌ கமலையின்‌ வாழ்குரு 
நாதன்சொன்ன 

மோனப்ர காசத்தைக்‌ கேட்டவன்‌ ஜறேநெடு | 
மூச்சலைவற்‌ 

றூனப்ர காசச்‌ செயல்ற்றென்‌ உள்ளம்‌ 
உருக்கிஎன்றும்‌ 

வானப்ர காசத்து நேயத்தி லெசென்று 
மண்டியதே. 


24 


25 


26 


27 


4. ஞானப்பிரகாசமாலை 


யாசங்‌ கெடுத்துப்‌ பஈத்துவம்‌ போக்கிப்‌ 
பராபரத்தில்‌ 

நேசங்‌ கொடுத்து நிறுத்தின னே, நீண்ட 
தோர்கயிலை 

வாசன்‌ செழுமதி மானும்‌ மழுவும்‌ 
மறைத்துவந்த 

தேசன்‌ கமலையுள்‌ ஞானப்ர காசன்நந்‌ 
தேசிகனே. 


கிடந்தாலும்‌ ஞானப்ர காசனென்‌ பேன்கிடந் 
தேளழுந்து 

படர்ந்தாலும்‌ ஞானப்ர காசனென்‌ பேன்பசி 
யோடுபிணி 

அடர்ந்தாலும்‌ ஞானப்ர காசனென்‌ பேன்‌அந்த 
அத்தகனார்‌ 

தொடர்ந்தாலும்‌ ஞானப்ர காசனென்‌ பேன்பினைச்‌ 
சொல்‌ இல்லையே. 


பொன்பதி னாயிர மாற்றுள்ள மாலையும்‌ 
புல்லுங்கல்லும்‌ 

என்பும்‌ இறகுந்‌ தரித்தது போல்‌இனி 
தாயவுள்ளத்‌ 

தன்பர்‌ உரையையும்‌ ஆரூர, என்னுடை 
அன்‌ பில்சொல்லும்‌ 

இன்புடன்‌ கேட்டருள்‌ ஞானப்ர காச 
எழிற்குருவே. 


அருராச இன்‌ அணைவனெந்‌ நாளுஞ்‌ 
சகத்திலன்பால்‌ 

வருராசர்‌ பொன்முடி தீண்டும்‌ பதாம்புயன்‌ 
வஞ்சமலக்‌ 


28 


29 


30 


54 ஸ்ரீ குருஞானசம்பந்தர்‌ அட்ட கம்‌ 


க்ருராசி தீர்க்குங்‌ கமலேசன்‌ ஞானப்ர 
காசனென்னுங்‌ 

குருராசன்‌ சந்நிதிக்‌ கேமன மேயென்று 
கூடுவதே. 


வான்கண்‌ டுளங்களி கூர்மஞ்ஞை போலுன்‌ 
மலர்ப்பதத்தை 

நான்கண்‌ டுளங்களி கூர்வதெந்‌ நாள்‌ நளி 
னாலயத்துள்‌ 

தேன்கண்‌ டுளங்களி கூர்கம லேச 
தின முனிவர்‌ 

தான்கண்‌ டுளங்களி ஞானப்ர காச 


தயாநிதியே. 


தேனே கமலையுண்‌ ஞானப்ர காச 
தேசிகநீ 

தானே கமல பதஞ்சூட்டி யாண்டனை 
யான்‌ MON EGS 

வானே யெழுமதி காணாச்‌ சகோர 
மனமதுபோல்‌ 

ஆனேனின்‌ சந்நிதி யெப்போதுங்‌ காண 
வருள்புரியே. 


கருவாச லிற்புலக்‌ கள்வர்தம்‌ வாசலிற்‌ 
கட்டரையன்‌ 

பெருவாச லின்மற்றைப்‌ பேதையர்‌ வாசலும்‌! 
பின்செல்வரோ 

மருவாசம்‌ வீசும்‌ மதுரேசன்‌ சம்பந்தன்‌ 
வாழ்மடத்தின்‌ 

திருவாச லிற்செல்லுஞ்‌ செல்வர்தம்‌ வாசலிற்‌ 
செல்பவரே. 


31 


32 


33 


34 


4, ஞானப்பிரகாசமாலை 55 


பெருவே தனையுறுங்‌ காயத்தை நீக்கியுன்‌ 
பின்றொடர்ந்து 
வருவே னதனையு மாற்றினை Cum bs 
வாக்குக்கஞ்சித்‌ 
திரிவேன்‌ கமலையுண்‌ ஞானப்ர காச 
சிதம்பரசற் 
குருவே யுளைப்பிரிந்‌ தின்னா ளிருக்கவுங்‌ 
கூட்டியதே. oo 


வரந்தரு பாகமென்‌ சென்னியிற்‌ ரோய்ந்தீட 
வைத்தெடுத்தான்‌ 

பரந்திரு கண்ணினைத்‌ தன்னினிற்‌ காட்சி 
பதித்துவைத்தான்‌ 

உரத்தனில்‌ வைப்பதென்‌ முன்னின்ப சாகர த்‌ 
அள்ள ழுத்திப்‌ 

புர ந்தனன்‌ கூடலில்‌ வாழ்ஞான சம்பந்த 
போதகனே. 36. 


ஞானப்பிரகாசமாலை முற்றிற்று. 


5.திரிபதார்த்த ரூபாதி தசகாரிய அகவல்‌ 


1. பாச தசகாரியம்‌ 


பதிபசு பாசத்‌ தொகுதச காரியம்‌ 

விதிபெற வுரைப்பன்‌ விரும்பிக்‌ கேண்மின்‌ ! 

பாச சுபாவம்‌, பாச வியாத்தி, 

பாச வியாபகம்‌, பாசத்‌ தின்குணம்‌, 

பாச விசேடம்‌, பாச ரூப்கம்‌, 5 
பாச ரூபம்‌, பாச சொரூபம்‌, 

பாச தெரிசனம்‌, பாச சுத்தியென்‌ 

GF யொருபது வகைவிரி யறிமின்‌ | 

நீடு சுபாவம்‌ நிறைவறி வின்மை, 

நாடு வியாத்தி நவிலா ணவமலம்‌ 10 
மாயை காமியம்‌ மாமாயை திரோத 

மேய வைவகை., வியாபகம்‌ உரைக்கில்‌ 

ஆணவம்‌ ஒன்றா யனைத்துயி ரிடத்துங்‌ 

காணா வியரத்தியாய்க்‌ கலந்து நிற்கும்‌. 

மாயை ஒன்றாய்‌ வடிவற நிற்க 15 
வாய தனுமுத லாகியு நிற்கும்‌. 

கன்ம மொன்றாய்க்‌ காசற நிற்கப்‌ 

பண்ணிய சஞ்சித பாவ புண்ணியம்‌ 

பொருந்திய பிராரத்த புண்ணிய பாவம்‌ 

விரும்பிய நால்வகை விளங்கியு நிற்கும்‌, 20 


5. இரிபதார்த்த ரூபாஇ தசகாரிய அகவல்‌ 57 


ஓப்பின்‌ மாமாயை யொன்றாய்‌ நிற்கத்‌ 

தப்பறு சுத்த தத்துவ மாகியும்‌ 

சகல சாத்திரந்‌ தானுமாய்‌ நிற்கும்‌. 

இகலறு திரோதம்‌ இருக்க வொன்றாய்‌ 

மருவு முயிரினை மறைப்பித்து நிற்கும்‌. 25 
திருந்திய குணம்‌அது சடமாயிருக்கை. 

விசேடம்‌ அதுதான்‌ மெய்ச்சட மாகிலும்‌ 

விசேட மாகிய வினைசெயப்‌ படுதல்‌. 

இகலறு ரூபகம்‌ இத்தன்மை யெல்லாம்‌ 

பலவற வொன்றாய்ப்‌ பரந்து நிற்கும்‌. 30 
பாச முளவெனப்‌ பற்றி நிற்றல்‌ 

ஆசறு ரூபம்‌ அதுதா னடுத்துத்‌ 

தேக வடிவாய்த்‌ திகைப்புற நிற்கை. 

வாகை சொருபம்‌ மன்னுயிர்‌ தனக்கு 

வடிவிழ்‌ காளிதம்‌ மன்னுதல்‌ போலச்‌ 35 
சடமது வாகிலுந்‌ தான்மறைப்‌ பிக்கும்‌. 

உடலிற்‌ கொண்ட வுருவிடம்‌ போல 

மடமை நனியாய்‌ மயக்கு விக்கும்‌. 

தவிராத்‌ தண்டந்‌ தானது போல 

உயராப்‌ பொசிப்பா யூட்டுபு வருத்தும்‌. 40 
தேரிற்‌ பாகன்‌ செலுத்துதல்‌ போலப்‌ 

பேரா நின்று பிரேரிப்‌ பிக்கும்‌. 

இருளுக்‌ கிருள்போ லெங்கு மொக்கப்‌ 

பிரிவற நிற்கும்‌. பேரந்த காரம்‌ 

ஆகியு நிற்கும்‌. ஆசறு தெரிசனம்‌ 45 
பாகற்‌ நின்று படுமுயிர்‌ பொய்கை 

மிச்சை யென்று வினவா தன்றி 

நிச்சய மாக Hara வறியாப்‌ 

பிரமந்‌ தானே பிறிதிலை யென்றும்‌ 

அருளைச்‌ சிவனை யறியா தாகி 50 


58 


ஸ்ரீ குருஞான சம்பந்தர்‌ அட்டகம்‌ 


யிதமு மகிதமு மினிதுற வயின்று 
சிதமற நிற்குந்‌ தெரிசன மிதுவே. 
சுத்தி யாவது தொல்லை யிறையையும்‌ 
நித்த பாசமும்‌ நேர்பணி யில்லை 
யென்னு மதுவு மிவையுயி ரல்ல 
மன்னுமிர்‌ வேறென மதிப்பது கடனே. 


2. ஆன்ம தசகாரியம்‌ 


ஆன்ம சுபாவம்‌, ஆன்ம வியாத்தி, 
ஆன்ம வியாபகம்‌, ஆன்மா வின்குணம்‌, 
ஆன்ம விசேடம்‌, ஆன்ம ரூபகம்‌, 
ஆன்மரூபம்‌ ஆன்ம சொரூபம்‌ 

ஆன்ம தெரிசனம்‌, ஆன்ம சுத்தி, 
ஆன்ம லாபம்‌, ஆயவை பன்ஜொன்‌ (று) 
ஆத்தும சுபாவம்‌ அனவர தமுமே 
சாற்று தத்துவம்‌ தானாய்க்‌ கூடுதல்‌. 
வியாத்தி ததீதுவ அவாவுள்‌ ளளவும்‌ 
வியாத்த மாகி விடயத்‌ திருத்தல்‌ 
வியாபகம்‌ தத்துவ மிக்குள்‌ ளளவும்‌ 
வியாபகம்‌ தானாய்‌ மேவிடு முயிரே. 
குணமும்‌ மடமாங்‌ கோதில்‌ விசேடம்‌ 
குணமறி யாமை குறுகி யிருக்க 
இருண்மல பக்குவம்‌ எய்திய போதில்‌ 
அருளிறை யுணர்த்த வறிவாய்‌ விடுதல்‌. 
உற்ற ரூபகம்‌ உடம்பே யொழிய 


மற்றுயி ருண்டென வாய்மை பொருந்துதல்‌. 


உரூப மிச்சை யுயர்ஞா ன KO sr lod 
சொரூப மாகித்‌ துனியுற்‌ uso. 
இச்சை பதார்த்த மிராக மாத்தன்‌ 


55 


10 


15 


20 


5. இரிபதார்த்த ரூபாதி தசகாரிய அகவல்‌ 59 


நிச்சய ஞானம்‌ நிகழ்பண்‌ டங்களில்‌ 

பகுத்தறி வாகை பகருங்‌ கிரியை 

மிகுத்த பதார்த்த மிகவப கரிக்கை. 

சொரூபம்‌ மெய்போற்‌ ந>ோன்று தேகாதி 25 
உருவ மித்திர வுயர்தனுப்‌ போலும்‌ 

பொய்யென வுணர்த்தப்‌ பொருந்துதல்‌ தானே. 
மெய்யுமிர்த்‌ தெரிசனம்‌ விரிவறி வாகை. 

சுத்தி யுரைக்கிற்‌ O on விச்சை 

மத்த வுணர்வும்‌ மட்டற விட்டே 30 
யுணார்வு மசைவு மொன்றற நிற்றல்‌. 

புணார்வி லாபம்‌ புகலுங்‌ காலை 

திரஞ்சன மாகி தின்றவ தர த்தில்‌ 

உரமற விளைந்த வுயரா னந்த 

போகம்‌ புணர்ந்து பொரு ந்துத ருனென 35 
ஆகம மெல்லா மறைந்தன மாதோ. 


3. சிவ தசகாரியம்‌ 
சிவசு பாவம்‌, சிவவி யாத்தி, 
சிவவி யாபகம்‌, சிவத்தின்‌ றன்குணம்‌, 
சிவவி சேடம்‌, சிவவு ரூபகம்‌, 
சிவவு ரூபம்‌, சிவ சொரூபம்‌, 
சிவ தெரிசனஞ்‌, சிவவி யோகம்‌, 5 
சிவனது போகந்‌ தெரித்தபன்‌ னொன்றில்‌ 
சுபாவம்‌ தத்துவத்‌ துரிசற நிற்கை. 
விபாவ வியாத்தி விரிபுவ னத்திலும்‌ 
சகல வுயிரிலுந்‌ தடையற நிற்கை. 
இகலறு வியாபகம்‌ எங்கும்‌ நிறைந்தே 10 
விமல நிராமய மேவிய நிலையில்‌ 
தமதி லிரண்டறத்‌ தங்கி யட்ங்கிய 
உயிரி டேற்று முபாயகா ரணமாய்ப்‌ 
பயிறிரு மேனி படிமிசைக்‌ கோடல்‌. 
குணம்‌ எந்‌ நாளுங்‌ குன்று வறிவாம்‌. 15 


> 


80 


ஸ்ரீ குருஞானசம்பந்தர்‌ அட்டகம்‌ 


புணரும்‌ விசேடம்‌ பொருந்த வுரைக்கில்‌ 
அறிவுக்‌ கறிவு மன்றி யசேதனம்‌ 


பிறிவறத்‌ தொழிற்‌ செயல்‌ பெற்றியுண்‌ டாக்குகை. 


தீதறு ரூபகம்‌ திகழறி வுக்குக்‌ 

கோதறு முயிராய்க்‌ கூடா நிற்பன்‌ 
பரம மாகிய பரனெனத்‌ தோன்றுதல்‌. 
விரியும்‌ உரூபம்‌ விளங்கப்‌ புகலில்‌ 
இச்சா ஞான மிருந்தொழி லான 
நிச்சய ரூபமாய்‌ நிலைபெற நிற்கை. 
இச்சை யுயிர்களை யிரட்சிப்‌ பதுவாய்‌ 
மிச்சையி லாசை விரிவது தானே 
ஞான மகில ஞால முயிர்கள்‌ 

யானங்‌ கைக்கனி மதித்தன மான 
ஓருகா லத்தி லுணர்ந்தே யிருத்தல்‌ 
கிரியா சத்தி கிளருயிர்‌ களையும்‌ 
தேகமிந்‌ தியங்கள்‌ திகழ்வுறக்‌ கூட்டிப்‌ 
போககன்‌ மங்களைப்‌ பொசிப்பித்து நிற்கும்‌. 
சொரூபம்‌ ஒன்றொடுந்‌ தோயா திருத்தல்‌ 
இலகரு தெரிசனம்‌ எழினிரு விகற்பம்‌ 
எங்கும்‌ பூரண வெழிலுற நின்ற 
சங்கமில்‌ வடிவைத்‌ தானறக்‌ காண்கை. 
யோகம்‌ செப்பி லுயரா னந்த 

யோக மாக வொழிவறத்‌ தோன்றல்‌. 
போகம்‌ உன்னைப்‌ புகன்ற விலாபம்‌ 
ஆக வாகம மறைந்த திதுவெனத்‌ 
தேசிக சிகாமணி தென்கம லாபுரி 
நாசமில்‌ சீர்த்தி ஞானப்‌ பிரகாசன்‌ 
அருளிய அட்ட வணையி னடைவே 
பெரிதும்‌ பயனுறப்‌ பேசின னறியே. 


திரிபதார்த்த ரூபாதி தசகாரிய அகவல்‌ முற்றிற்று. 


20 


25 


30 


35 


40 


6. சோடசகலாப்‌ பிராசாத சட்கம்‌ 


கலைகளின்‌ வன்னமும்‌ தானமும்‌ கூறியது 


நற்றழலின்‌ கொழுந்துபய கதிர்மின்னு விளக்கு 
நண்ணும்வா ளொளிபுகைமா ஸணிக்கமிரு மின்னு 
உற்றொளிரு Dy of orgy யிரகோடி யுதய 
ஓளியன்ன தொகைவட்ட ஞானா காயம்‌ 
அற்றமில்ஞா னவ்வாழி ஞானக்கண்‌ ணாடி 
அவிர்‌ நூறா யிரகோடி மதியொளியத்‌ தொகையே 
பெற்றதின கரவெயில்மேற்‌ பேசவரு மிருளே 
பிறங்குந்தி முதல்முடிமேற்‌ றுவாதசாந்தம்பெறுமே. 7 


மேல்‌ சோடசகலைக்கு நாபிமுதலாகத்‌ துளாதசாந்தம்‌ அளவாக 
அளவுந்‌ தானமும்‌ சொல்லியது. 


அங்குலநா லகரத்திற்‌ குத்தி மீதே 

அடுத்திடுமூன்‌ நிற்கெட்டெட்‌ டாயே நிற்குந்‌ 
தங்கமுள HWA MEG மூன்று மூன்றாந்‌ 

துலங்கியவோ ரிரண்டினுக்கு நான்கு நான்காந்‌ 
தங்கியமே லொன்றுக்கு மூன்றே யாகுந்‌ 

தயங்கியமே லொன்றுக்கொன்‌ ருகச்‌ சாற்றும்‌ 
பங்கமிலா விவைகள்‌ துவா தசாந்த மாகப்‌ 

பாங்குபெறு கலைகளெனப்‌ பகரு நூலே, 2 


62 ஸ்ரீ குருஞானசம்பந்தர்‌ அட்டகம்‌ 
மேல்‌ அகர முதலான சோடச கலைக்கு வடிவு சொல்லியது. 


IST YS ரம்மகரம்‌ விந்து நல்ல 
அர்த்தசந்‌ திரனிவையவ்‌ வடிவே யாகும்‌ 
புகலவரு முக்கோண மிருவிந்து நடுவே 
பொருந்துமலம்‌ விந்துவலம்‌ நடுவே விந்து 
தகவுடைய திரிசூல மிரண்டு விந்து 
சாரும்வியோ மாதிநால்‌ விந்து நான்காய்‌ 
நிகழவரு மிருகுச்சி மிரண்டு விந்து 
தீடுமொரு விந்துவென நிறுத்து நூலே, 


மேல்‌ பதினாறு கலைகளுக்குந்‌ தேவதை கூறியது. 


மலரயன்‌ முன்‌ னால்வர்களு மாகு முந்தி 
மருவகர மாதியொரு நாலுக்‌ கும்மேல்‌ 
இலகவரு நான்கினுக்குஞ்‌ சதாசிவமே தெய்வம்‌ 
எழிலுடைய மேலிரண்டிற்‌ காகதமாஞ்‌ சிவமே 
நலமுடைய நான்கினுக்கு நற்பரம சிவமே 
நண்ணுமநா கதசிவமே நவீலரிய விரண்டிற்‌(கு) 
உலகறிய வைந்துமூன்‌ Oy sory ரண்டே 
யுள்ளாகு மிரண்டிரண்டிற்‌ கொருநான்கு தானே. 


மேல்‌ ஆதார நிராதாரங்களுக்குங்‌ கலைகளுக்கும்‌ மலநிலை 
சொல்லியது 


மூலத்தி லோங்கார மசபைக்‌ காக 
மொழிவர்கா மிகமலமேல்‌ முகிழ்க்கு முத்தி 
யேலத்தான்‌ மேவகர முன்னி ரண்டிற்‌ 
கிழுக்குமல மேவிரண்டிற்‌ கிலகு மாயை 
சீலத்தான்‌ மேலிரண்டிற்‌ றிகழ்மா யேயந்‌ 
திறலுடைய மேலிரண்டிற்‌ சேர்மா மாயை 
சாலத்தான்‌ மேலிரண்டிற்‌ றகுதி ரோதந்‌ 
தயங்கியமே லிரண்டிற்கா ணவமே சாற்றின்‌. 5 


6. சோட சகலாப்‌ பிராசாத சட்கம்‌ 08 


மேல்‌ ஆதார நீராதாரங்களிலுள்ள மலங்களுடனே எண்பத்து 
நான்கு நூருயிர யோனி பேதமும்‌ சோதனைப்படும்‌ 
என்கின்றது 


அரியமூ லாதார மதனின்‌ மேவி 
யவிருமோங்‌ காரமெழி லசபைக்‌ காகத்‌ 
தெரிவரிய யோனிதா பரமே யாகுந்‌ 
திகழவரு முந்தியின்மே லகர wr Hes 
பிரிவரிய விவ்விரண்டா யறுகூ ராகிப்‌ 
பெறும்யோனி யூர்வனவு நீரில்‌ வாழ்தற்‌(கு) 
உரியனவும்‌ பறவைகளு நாற்கான்மா னிடரும்‌ 
உயர்தெய்வ கதியுமென வுரைக்கு நூலே. 6 


மேல்‌ எல்லாக்‌ கலைகளுக்கும்‌ மாத்திரையுஞ்‌ சட்சூனியமும்‌ 
கூறியது 


மூன்றகர மிரண்டுகர மகர மொன்றே 
முந்துவிந்து வரைபிறைகால்‌ முக்கோண மரைக்கால்‌ 
ஆன்றமைந்த நாதமா காணிநா தாந்தம்‌ 
அரைமாமே லரைக்காணி சத்தியைமுந்‌ திரியை 
யேன்றவியா பினியரைக்கா ணியின்கீ ழினரையே 
யிம்முறை வியோமாதி யரையரைமாத்‌ தீரையே 
தோன்றுமக ரத்தின்மே னிரோதசத்தி யின்மேல்‌ 
தோற்றும்வியா பினிசமனை யுன்மனைழேற்‌ சுன்னே. 7 


சோடசகலாப்‌ பிராசாத சட்கம்‌ முற்றிற்று. 


7. முத்திநிச்சயம்‌ 


சீர்மேவும்‌ ஆரூர்ச்‌ சிதம்பர நாதனெனும்‌ 
பேர்மேவு ஞானப்‌ பிரகாசன்‌ — தார்மேவு 
சேவடிகள்‌ போற்றித்‌ திகழ்முத்தி நிச்சயமொன்‌ 
ரவ தெனமொழிவேன்‌ யான்‌. 


௪ந்தான நற்குரவர்‌ தக்கோர்‌ பிறர்சமயம்‌ 
நந்தாது தோற்றுவித்த நற்குரவர்‌ — முத்தவே 
எந்தமுத்தி சித்தாந்த மென்றார்கள்‌ சைவத்தில்‌ 
அந்தமுத்தி திச்சயிப்பேம்‌ யாம்‌. 


அந்நிஸையா னும்பிறவு.மான்மாநந்‌ தத்திறமாம்‌ 
என்னிலையே சித்திக்கு மென்றியம்பில்‌ — உன்னிலைதான்‌ 
இல்லதென Ga யியம்பு மனவைமுதல்‌ 

சொல்லுமது கேளாய்‌ துணிந்து. 


ஈசன்‌ நனதுசத்தி யின்பருந்து மீசனால்‌ 
ஆசறத்தன்‌ சத்தியிலின்‌ பான்மாவு — நேச 
முடனருந்து மென்னின்முத்தி யொவ்வாது பாசம்‌ 
விடஅ துவாய்‌ நிற்பதுவா மே. 

சிற்றின்பம்‌ பேரின்பஞ்‌ சீவகுண மென்றனை நீ 
உற்றின்‌ பிரண்டு முணர்ந்திலையோ — சிற்றின்‌ பம்‌ 
நாடிற்‌ கருமபல நாதனுருப்‌ பேரின்பம்‌ 

நீடிப்ப டிகம்போல்‌ நீ. 


7. முத்‌இரிச்சயம்‌ 


பெறுவானும்‌ பேறுநான்‌ பெம்மானுள்‌-ளூண்டேல்‌ 
அறிவாயோ வாநந்த மன்றி — யறிவேனான்‌ 
pom காட்டி யகத்திருப்ப னாகிலநு 

மான ந்தான்‌ கண்டறிமாய்‌ மற்று. 


வேதாக மத்தின்‌ விதித்தமுத்தி தானன்றி 
நீதானே யின்பமென்‌ றல்‌ நீதியோ — பேதாய்‌ 
பெறுவான்‌ யாநந்தம்‌ பேறென்‌ றுரைத்த 
தறியா திருந்தனை நீ யாம்‌: 


உண்னுருவங்‌ கண்டிருப்ப தோகெட்டேன்‌ முத்திசிவன்‌ 
முன்னுருவங்‌ கண்டிருக்கத்‌ தக்கதே — முன்னறிஞர்‌ 
ஓது சிவன்‌ தோற்ற மொன்றுமே காண்பரெனும்‌ 
போத மறந்தனையிப்‌ போது. 


ஈசனையே காண வென த்தவமுன்‌ செய்ததெலாம்‌ 
மோசமாய்‌ வந்து முடிந்ததே — பாச 
வினையகன்ற போதும்‌ விமலனே நின்றான்‌ 
தனையறியா மூடர்க்குத்‌ தான்‌. 


தானன் நி நிற்கவெழுஞ்‌ சச்சிதா நந்தனை மி 
யானென்‌ குணமென்‌ னிடும்பென்னோ — ஊன நீ 
ஞானகுணம்‌ பெற்றின்னு நானா னென நவிலும்‌ 
ஈனகுணம்‌ போனதிலை யே. 


தேமன்றுபர மாநந்தச்‌ சோதியன்‌ றி நின்ன றிவில்‌ 
தோன்றுசுக முண்டென்றாய்‌ சுத்தப்பொய்‌ — தோன்று 


65 


9- 


10 


ஈச only Hor தீகன்றி வேறுண்டேல்‌ [இன்பம்‌ 


பாசமலா தேதுண்டு பார்‌. 


6 


11 


66 ஸ்ரீ குருஞான சம்பந்தர்‌ அட்டகம்‌ 


அண்ணலைப்போ லாநந்த மான்மாவிற்‌ குண்டாகில்‌ 
எண்ணில்‌ பிறப்பிற்ப்பை யெய்துமோ — கண்ணிருளை 
ஓட்டாதோ ஆதவனுக்‌ கொத்தவொளி யுண்டாகிற்‌ 
கேட்டாயோ கேட்டிலையேற்‌ கேள்‌. 


ஒரின்ப மில்லா துறுமலங்கள்‌ போக்கியிடும்‌ 

பேரின்ப நின்குணமென்‌ பேதாய்கேள்‌ — பேரின்பம்‌ 
தின்குணம்போல்‌ தோன்றுமது நீயாகை யான்‌ இரும்பு 
தன்குணமேோ தீயியல்பு தான்‌. 


ஆசகற்றி நின்னறிவி லா நந்த மாஞ்சிவளைக்‌ 
கூசகற்றி யுன்றன்‌ குணமென்று -- பேசியிடும்‌ 
பேயாவா திக்கேது பேசிடில்‌ நீ தானந்த 
மாயாவா திக்கே மகன்‌. 


என்றும்‌ பிரியா விருளருளா னிங்கவின்பாய்த்‌ 
துன்றுசிவ போகமெனச்‌ சொல்லாமல்‌ — உன்றன்‌ 
நலம்போக மென்றுரைத்தாய்‌ நாமறிவோ நீயு 
மலம்போக முத்தியென்ப வன்‌. 


தன்பிரம கீதைவே தாந்தஞ்‌ சிவாகமநூல்‌ 
இன்பமுயிர்க்‌ குண்டென்‌ நியம்பியதேல்‌ — இன்பஞ்சீ 
வான்மாவிற்‌ குண்டென்‌ றறைந்ததன்று நின்றபர 
மான்மாவிற்‌ குண்டென்‌ ந தாம்‌. 


சிவசத்தி யைத்திளைப்பர்‌ சீவன்முத்த ரென்னு 
மவசத்த மாபா தகமென்‌ -- சிவசத்தி 

தன்னைப்‌ புணர்ந்ததன்று சாற்றுவமை யுந்தெரியா 
கன்னை முலைப்‌ பாலென்‌ நறி. 


13 


14 


15 


16 


17 


7.  முத்திறிச்சயம்‌ 


சிவசத்தி யைத்திளைப்ப ராதிமுத்த ரென்னு 
மவசத்த மாபா தகமென்‌ -- சிவசத்தி 
தன்னைக்கண்‌ டாங்கருளால்‌ சச்சிதா நந்தமெனு 
மன்னைத்‌ திளைத்துவாழ்‌ வார்‌. 


அன்றியுமிர்‌ சற்சித்தே யா நந்த மில்லையதற்‌ 
கென்றுபல வாற்றானு மெய்துவிக்க — நின்ற 
முறையாலு மீசனொடு முற்றுஞ்‌ சமதை 
யறையாமை கூறியது மாம்‌. 


ஆநந்த மின்றி யரன்சமதை முத்தியெனிற்‌ 
னந்த வேதா கமஞ்சாற்றா — ஊனம்‌ 
படுமே தசகா ரியத்திற்‌ பலவுங்‌ 
கெடுமேயொன்‌ முமெனலுங்‌ கேள்‌, 


சிவசமமே முத்தியெனிற்‌ சித்தாந்த மன்றாம்‌ 
சிவசமய பேதமெனச்‌ செப்பும்‌ -- அவைகளிலே 
யொன்றென்‌ பர்‌ வேறெனினு, மோரேக தேசமதம்‌ 
அன்றெனின்மற்‌ நோற்கும்‌ அது. 


உள்ள மலநீங்கி யோங்கு சிவாதந்த 


வெள்ளத்‌ திளைத்ததுவாய்‌ மேவுதலே — கள்ளவிழ்பூங்‌ 


கொத்தார்‌ விரிசடையார்‌ கூறு சிவாகமத்திற்‌ 
சித்தாந்த முத்தியெனத்‌ தேறு. 


முத்தி நிச்சயம்‌ முற்றிற்று. 


67 


18 


20 


21 


22 


8. நவரத்தினமாலை 


மாயப்‌ பிரபஞ்ச வாழ்க்கை பொய்யென்று மன த்திலுற்றுக்‌ 
காயத்தை தீக்கிப்‌ பரிபூர ணத்தினைக்‌ கைக்கொடென்னைத்‌ 
தேயத்‌ திடைக்கிடந்‌ துழலச்‌ செய்தனை தீங்குபெற 
ஞாயத்தை யெற்கருள்‌ ஞானப்ர காச நவமணியே. 1 


பிறவி யெனுங்கடல்‌ நீந்திக்‌ கரையிற்‌ பெறும்பயனை 
நிறைவுகொண் டாயடி யேளையும்‌ நீக்கிளை நின்னருளால்‌ 
-உறைகின்‌ றனனெனை வாவென்‌ றழைக்கு முபாயமதை 
அறைவை நீயெற்கு ஞானப்ர காச வருள்மணியே. 2 


ஆடற்‌ குரியநற்‌ சொக்கலிங்‌ கேச னவரருளால்‌ 
கூடற்‌ குநின்னயஞ்‌ செய்தன இன்றுகூ டாதொழிந்தாய்‌ 
வாடற்‌ கெண்விடச்‌ சொற்றில னீயொரு வார்த்தை 

[ சொல்லாய்‌ 
தேடற்‌ கரிய ஞானப்‌ பிரகாச சிகாமணியே. 3 


குடிகொண்ட யாக்கையை நிலையென்‌ றெண்ணிக்‌ 

[ குவலயம்விட்‌ 
உடியேன்‌ றனைமறந்‌ தானந்தம்‌ புக்கி யருள்வெளியாய்‌ 
படியெங்‌ குநீக்க மறநிறை கின்றநின்‌ பாலொளிசேம்‌ 
அடியேற்‌ கருள்குரு ஞானப்ர காச மகிழ்மணியே. 4 


8. நவரத்தினமாலை 69 


யோக நிலைமீதி னிற்கின்‌ றதோயுல கத்திளைவிட்‌ 

டாக நிலையுயிர்‌ நீக்கினை யோயடி யேன்றனைவிட்‌ 

டேக நிலையினைப்‌ பற்றினை யோவெளி யேன்‌ றனக்குச்‌ 

சோக நிலைதவிர்‌ ஞானப்ர காச வுயிர்மணியே. 5 


தருமையி லாங்குநன்‌ சம்பந்த னென்று நீ சாற்றுமொரு 
பெருமையை மாற்றப்‌ பிரிந்தளை யோ நற்பெருந்தவத்தோர்க்‌ 
குரிமை யதுவென்று யெத்தனை கால முழன்‌ றலைவேன்‌ 
அருமையு மாகிய ஞானப்ர காச வருள்மணியே. 6 


குருவார ந்‌ தோறுமே வந்துளைப்‌ போற்றவுங்‌ கூறியசொற் 
கருளே நின்‌ காயத்தை நீக்கினை யேலடி யேன்‌ றனக்கு 
ஒருவா சகமின்றி யென்னைப்‌ பிரிவ துனக்கழகோ 

திருவா சகமுரை ஞானப்ர காச சிகாமணியே. 7 


கனியே னெனதுளங்‌ கன்னெஞ்ச னென்று கடைப்படுத்தித்‌ 
தனியாய்ப்‌ பிரிந்ததின்‌ காரண மோ தமி யேன றியேன்‌ 
இனியா வதுபிழை நீதவிர்ந்‌ தோர்சொலை யின்புறவும்‌ 
நினையாய்‌ கமலையுண்‌ ஞானப்ர காச நிதிமணியே. 8 


பெருமெத்‌ தனையுறுங்‌ காயத்தை நிக்கியுன்‌ பின்தொடர்ந்து 
வருவே னதனையு மாற்றினை யேயதற்‌ காக அஞ்சித்‌ 
திரிவேன்‌ கமலையுள்‌ ஞானப்ர காச சிதம்பரசற்‌ 

குருவே யுனைப்பிரிந்‌ தின்னா ளிருக்கவுங்‌ கூடியதே. 9 


தவரத்தினமாலை முற்றிற்று. 


தனிப்‌ பாடல்கள்‌ 
சொக்கநாத வெண்பாவின்‌ சில பிரதிகளில்‌ காணப்படுவன 


புண்டரிகத்‌ தாளைப்‌ புகழ்ந்து புகழ்ந்துதினம்‌ 
அண்டமரர்‌ கொண்டிறைஞ்சும்‌ ஆதியே -- தொண்டுபடும்‌ 
நரயேனை ஆண்டுகந்து நன்னெறிகள்‌ காட்டுவித்த 
தாயேநீ சொக்கநா தா. 


மிண்டுசெய்யு மும்மலமு மிக்கவினை நல்குரவும்‌ 

பண்டுபோ லென்சைவந்து பற்றாமல்‌ — கொண்டுபோய்‌ 
நின்னருளிற்‌ சேர்க்க நினைகண்டாய்‌ தென்மதுரை 
மன்னவனே சொக்கநா தா. 2 


கூரியவெம்‌ பாசக்‌ குளிர்‌ நீங்க நின்னருளாஞ்‌ 

சூரியன்‌ எப்‌ போதுவந்து தோன்றுமோ — பாரறியக்‌ 
கொட்டமிட்ட சண்டனுயிர்‌ கொள்ளையிட்ட மாமதுரை 
இட்டமிட்ட சொக்கநா தா. 3 


உனக்குப்‌ பணிசெய்ய உன்றனையெந்‌ நாளும்‌ 

நினைக்க வரமெனக்கு நீதா — மனக்கவலை 

நீக்குகின்ற தென்மதுரை நின்மலனே எவ்வுலகும்‌ 
ஆக்குகின்ற சொக்கநா தா. 4 


சன்மார்க்கஞ்‌ செய்யுந்‌ தபோதனரோ டென்னையு நீ 
தன்மார்க்கஞ்‌ செய்யவருள்‌ நாடுமோ — துன்மார்க்கஞ்‌ 
செய்கின்ற முப்புரத்தைத்‌ தீயாக்கித்‌ தென்மதுரை 
வைகுகின்ற சொக்கநா தா. 5 
வந்த பொருளாசை மண்ணாசை பெண்ணாசை 

இந்தவகை யாசையெல்லாம்‌ என்மன த்தின்‌ — வந்துமினி 
நேராமல்‌ வாழ நினைகண்டாய்‌ தென்கூடற்‌ 

பேராத சொக்கநா தா. 6 


தனிப்‌ பாடல்கள்‌ 71 


தண்டுவரும்‌ குண்டுவரும்‌ தானைவரும்‌ ஆனைவரும்‌ 
வண்டில்‌ வரும்‌ ஆடுவரும்‌ மாடுவரும்‌ -- மிண்டிப்‌ 
பெருங்கோட்டை யுஞ்சுமையும்‌ பின்புவருங்‌ கூடல்‌ 
அருங்கோட்டை வாசலிற்சென்‌ ரல்‌: 7 


சிவபோகசாரத்தில்‌ காணப்படுவன 


ஆய்வார்‌ பதிபசு பாசத்தின்‌ உண்‌ மையை ஆய்ந்தறிந்து 
காய்வார்‌ பிரபஞ்ச வாழ்க்கையெல்‌ லாங்கல்வி கேள்வி 
. [ யல்லல்‌ 
ஓய்வார்‌ சிவான ந்த வாரியுள்‌ ளேயொன்‌ நிரண்டுமறத்‌ 
தோய்வார்‌ கமலையுள்‌ ஞானப்ர காசன்மெய்த்‌ தொண்டர்‌ 
[களே. 1 


கனக்கும்‌ பொதிக்கும்‌ எருதுக்கும்‌ தன்னிச்சை கண்ட 

I துண்டோ 
எனக்கும்‌ உடற்கும்‌ எனதிச்சை யோஇணங் கார்புர த்தைச்‌ 
. சினக்குங்‌ கமலையுள்‌ ஞானப்பிர காச சிதம்பர இன்‌ 
அனக்கிச்சை எப்படி அப்படி யாக உரைத்தருளே. 2 


எல்லாம்‌ உன து செயலென்‌ றறிந்தும்‌ என துளத்திற்‌ 
பொல்லாத சங்கற்பம்‌ ஏன்வரு மோபுர மூன்றெரிக்க 
வல்லாய்‌ கமலையின்‌ ஞானப்ர காச வரதஇது 

சொல்லாய்‌ கரண மயக்கமன்‌ றோஎன்‌ தொழிலல்லவே, 3 


அவரவர்‌ வினைவழி அவரவர்‌ வந்தனர்‌ 

அவரவர்‌ வினைவழி அவரவர்‌ அனுபவம்‌ 

எவரெவர்க்‌ குதவினர்‌ எவரெ வர்க்‌ குதவிலர்‌ 

தவரவர்‌ நினைவது தமைஉணர்‌ வதுவே. 4 
கதிவாழ்க வேதநல்‌ ஆகமம்‌ வாழ்கநற்‌ கண்மணிஉன்‌ 
பதிவாழ்க சைவம்‌ திருநீறும்‌ கண்டியும்‌ வாழ்கஅருட்‌ 
குருவாகும்‌ நின்றன்‌ திருக்கூட்டம்‌ வாழ்கநற்‌ கோநிரைகள்‌ 
தெருவாழ்‌ தருமைத்‌ திருஞான சம்பந்த தேசிகனே. 5 


72 ஸ்ரீ குருஞானசம்பந்தர்‌ அட்டகம்‌ 
முத்திநிச்சயத்தின்‌ சில மூலப்‌ பிரதிகளில்‌ காணப்படுவன 


சிவசத்தி யைத்திளைப்பர்‌ சீவன்முத்த ரென்னு 
மவசத்த மாபா தகமென்‌ -- சிவசத்தி 

சேரத்‌ தனுவல்ல சிற்பரச நந்தவெள்ளம்‌ 
ஆரத்‌ தெவிட்டா தது. 


அதம்பிரம மென்னு தடாகெடுவாய்‌ கேணீ 
௬கம்பிரமம்‌ பாசமூரு சொல்லின்‌ — இகம்பரமு 
நீயே சிவமல்ல நீகருட AA 

நீயே சிவோகமென நில்‌. 


நின்மலத்தை நீக்கி நினதுருவைத்‌ தானாக்கு 
நின்மலமா மானந்த தியென்றாய்‌ — நின்மலமாந்‌ 
தன்வடிவாய்‌ நிற்பதுவோ சந்ததமு முத்தியிலே 
யுன்வடிவாய்‌ நிற்பதுவோ வோது. 


இன்பமுயிர்க்‌ குண்டென்ற தேதோ உபனிடத்தே 
துன்பில்‌ பிரமகீதை சொன்னதே — இன்பஞ்சீ 
வான்மாவுக்‌ குண்டென்‌: றறைந்ததல வாகுபர 
மான்மாவுக்‌ குண்டென்ற தாம்‌. 


ஆகங் கரண மறியாமை துக்கசுக 

யோக மவையணை ந்த போதெல்லாம்‌ — ஏகமாய்த்‌ 
கானவையாம்‌ பான்மைபோல்‌ தற்பரமா னந்தநீ 
தானதுவாய்‌ நிற்குந்‌ தரம்‌. 


முத்தி நிலையணுக்கள்‌ சேர மொழிந்திட்டான்‌ 
சத்திய மெய்ஞ்ஞான சம்பந்தன்‌ — முத்திதனை 
ஈவா னுடன்பேறுங்‌ கொள்வானும்‌ எந்நாளும்‌ 
ஆவான்‌ அனன்னியமென்‌ ருய்ந்து. 


பாட்டு முதற்குறிப்பு அகராதி 


அகத்தை 
அகம்பிரம 
அகமாதி 

அகர முகர 
அங்குலநா 
அடியார்‌ 
அடியேனு 
அண்ண லைப்போ 
அதிட்டான 
அநாதிசுக 
அதித்தியத்தை 
அர்நிலையானும்‌ 
அப்பார்கமலை 
அமலபதி 
அமைத்த 
அரணங்க 
அரியமூலாதார 
அரியயற்கு 
அரும்பாச 
அருவருப்பே. 


7 


a 


"சிவமயம்‌ 


Ae 
பக்கம்‌ 
ட... அருவுமுருவு 
22 அருளறிந்து 
72 அலைவற்றிரு 
20 அவரவர்‌ 
62 AMI MBE 
61 Hep bars 
8 அளவிலா 
6 அறியார்‌ 
66 அறிவாய்‌அறி 
37 அறிவிழந்து 
22 அறிவுநீ 
37  அறிவுப 
64 அறிவைத்திருப்பி 
47 அனைத்துயிர்‌ 
32 அனைத்‌ துலகு 
33 அன்பர்க்‌ * 
26 அன்புமிக 
63  அன்றியுயிர்‌ 
17 அன்றுமுத 
14 அன்றேயநாதி 
4 அன்றேய்ர 


24 ஸ்ரீ குருஞானசம்பந்தர்‌ அட்டகம்‌ 


பக்கம்‌ 
ஆ 

ஆகங்கரணம்புவன 42 
ஆகங்கரணம்‌ 72 
ஆகஞ்சிறை 36 
ஆகம்பகை 36 
ஆகாதகா 36 
ஆசகற்றி 66 
ஆசானுளத்‌ 6 
ஆசையறாய்‌ 40 
BET UGS 1 
ஆடற்குரிய 68 
ஆடாமல்‌ ஆடி 43 
ஆதாரமிந் 41 
ஆதந்தமின்றி 67 
ஆய்வார்பதி 71 
ஆரதிவார்‌ 17 
ஆராம்பகை 48 
ஆரிடத்தில்‌ 3 
ஆர்க்குக்‌ 9 
ஆர்க்குற்‌ 24 
ஆர்பெரியர்‌ 33 
ஆர்வந்தென்‌ 4 
ஆலத்தரித்த 11 
ஆவலுற்றிடு 30 
ஆராுது...கன்ம 6 
ஆருறு...சாரா 7 


ஆருறு... மூர்த்திகளும்‌ 10 
ஆரூறு...மூர்த்திகன்‌ 39 
ஆருறு...யுயிர்பேறாக 32 
ஆழுறு...யுயிர்வேறாக 20 


பக்கம்‌ 
ஆறாறு...வல்வினையு 21 
ஆராறு...தனையே 23 
ஆறுதலை 16 
ஆற்றையணி 6 
ஆனசுக 32 
ஆன்மசுபா 58 
இ 
இக்காலத்‌ 8 
இட்டசன 26 
இட்டாசன 12 
இத்தனைகாலங்‌ 50 
இந்தனத்தி 20 
இருஞுதய 18 
இறந்தும்பிறத்தும்‌ 2 
இற்றைவரை 23 
இன்பசுக 28 
இன்பமுயிர்‌ 72 
இன்னவினை 32 
FR 
ஈசனையே 65 
ஈசனண்பல்‌ 34 
ஈசன்‌ றன்ன, 64 
ஈண்டுமெனை 13 
௨ 
உணார்த்தில்‌ 5 
உருவை 20 


உரையிறந்த lo 


பாட்டு முதற்குறிப்பு:அகராஇ 


உரைமிறந்தா 
உலகவெறுப்‌ 
உள்ளங்கரைய 
உள்ளதுதான்‌ 
உள்ளமல நீங்கி ஒழி 
உள்ளமல நீங்கு 
உள்ளமுனை 
உள்ளிருந்தே 
உனக்குப்பணி 
உன்னாதே 
உன்னுருவய்‌ 
உன்னைச்சிங்கா 
உன்னைவிட 


oar 


ஊட்டும்விளை 
ஊன துவான 


or 


எக்காலம்‌ 
எக்காலம்‌ இக்‌ 
எக்காலம்மெய்க்‌ 
எங்குமிகுக்‌ 
எங்கேநடத்‌ 
எடுத்தஉட 
எத்திசை 
எப்போது 
எரிசுுவே 


பக்கம்‌ 
19 
2 
24 
34 
37 
67 
9 
18 
70 
27 
65 
10 
14 


31 
12 


எல்லாமும்‌ 
எல்லாமுன துசெய 
எல்லாமுன துபத 
எல்லார்கருத்‌ 
எவ்விதையை 
எவ்வுயிரும்‌ 
எள்ளத்தனை 
என்செயலே 
என்போல்மல 
என்றுஞ்சனன 
என்றுஞ்சிவ 
என்றும்பிரியா 
என்னதன்று 
என்னதியா 
என்னவினை 
என்னாலுளை 
என்னிடத்தி 
என்னைஅறி 
என்னைவளை 

ஏ 
ஏடாரு 
ஏதேது...சொன்‌ 
ஏதேது...பேசிடி 
ஏருதவிண்ணப்பம்‌ 
ஏற்றுத 

& 
ஐந்தறிவாற்‌ 


us 


wet 


கடியார்பொழில்‌ 
கட்டமாம்‌ 
கண்டேனிப்‌ 
கண்ணாக்‌ 
கதீவாழ்க 
கருணாநிதி 
ககுவாச 
கல்லது 
சுவூனிய 
கள்ள அர 
கற்கவிடர்‌ 
கனக்கும்‌ 
கனியேனென 
or 
காக்கை Hilt 
காடோவன 
காண்பதும்‌ 
காயமோ 
காயம்கரண 
கசரேசுமந்‌ 


பக்கம்‌ 


19 
46 
19 
18 


66 


கர்லவசமோ 
கான்றசோரு 

கி 
கிட்டாத. 
கிடந்தாலும்‌ ஞானப்‌ 

கு 
குடிகொண்ட 
குருவாரந்‌ 


கூட்டுவது 
கூரியவெம்‌ 

கெ 
கெடுங்காலம்‌ 

கே 
கேளாதெனை 

Fe 
சத்துருவு 
சந்தான 
சன்மார்க்க 

சி 

சித்திதரு 
சிவசத்‌...சீவ 
கிவசத்‌... 
சிவசத்‌...ரா தி 
சிவசமமே 
திவசுபா 


34 
70 


பாட்டு முதற்குறிப்பு ae te 


கிற்பர நாதன்‌ 
சிற்றின்பம்‌ 

சி 
சீர்மேவு 


அட்டறிவு 
சுத்தநில 
சுத்தவத்தை 
சும்மாத நு 
சரும்பார்‌ 

செ 
செங்கமலப்‌ 
செத்திப்படுத்‌ 
செய்யாதபாத 
செறியும்‌ 

சே 
சேகரத்தி 

சொ 
சொக்கநாதா 

ஞா 
ஞானப்ர 

த 

கண்டுவரும்‌ 
தத்துவங்க 
தத்துவத்தை 
சத்தையும்‌ 
தருமையி 
தருராச ராச 


பக்கம்‌ 
45 
64 


தவமோ 
தனையறியார்‌ 
தனுவாதி 
தன்பிரம 
தன்பெருமை 
தன்னந்தனி 
தன்னையறி 
தன்னையிழ 

தா 
தாகமறந்‌ 
தாயர்மக 
தாயேகமலை 
தாயேகொல 
தானல்லா 
தானன்றி 
தானோஅசத்‌ 

தி 
திருவார்கமலை 
தில்லைவனம்‌ 


தீ 


தீதாம்‌ அவா நந்த 
தீவினையா 


தூ 
துஞ்சப்பிணா 
அரத்தியுன்றை 
துன்பார்பிறப்‌ 
துன்‌ அபர 
தே 
தேகநா 


78 ஸ்ரீ குருஞானசம்பந்தர்‌ அட்டகம்‌ 


பக்கம்‌ 
தேகமறந்‌ 28 
தேகாதி 15 
தேகாதிநானல்‌ 23 
தேசஞ்சிவா 34 
கதேசமூர்‌ 36 
கேசுசெறி 22 
தேடுந்திர 18 
தேவேகமலை 49 
தேவேமதுரை 16 
தேனேகமலை 54 
தோன்றுபர 65 
க 
தரகமினி 14 
நலம்விளைக்‌ 4 
நற்பதஞ்சேர்‌ 25 
நற்றழலின்‌ 61 
நனவாதி 2 
நன்கருத்தே 33 
நன்னெஞ்சே 26 
கா 
நாதனார்‌ 25 
நாம்பெரிய 31 
நானிங்காய்‌ 22 
தானுஞ்சுக 25 
கானோதநு 14 
தி 
கித்தமெழுத்த 3 
நின்பாட 15 
Bruns 72 


நின்னளவி 
நின்னைமதி 

& 
கீணாள்பிறந்‌ 
நீதியிலா 
நீமியற்ற 
தியேதுணை 
தியேபரம 
நீயேயொளி 
நீரிலே 


தெ 
நெருப்பென்றால்‌ 


தே 
நோயால்‌ 


பஞ்சமா 
படியார்‌ 
பதிபசுபாச 
பத்திமெத்த 
பரபரக்க 
பரமரகசி 
பரவிமனம்‌ 
de 
பாசங்கெடுத்‌ 
பாசங்கெடுத்‌ 
பாசஞ்சட 
பாடும்படி. 


பக்கம்‌ 


பாட்டு முதற்குதிப்பு அகராதி 


பி 
யிறவாதசென்ம 


பிறவியெனும்‌ 
கிறிந்தேன்‌ 
y 

யுசிப்போஞ்‌ 
புண்கட்டு 
புண்டரிகத்‌ 

Eb 
பூண்டமல 
பூதாதியா௪ 

பெ 
பெறுவானும்‌ 
பெருவேதனை 
பெருமெத்தனை 


பே 


யெசாநுபூதி 
பேரன்ப 


பெ 


பொய்யாம்மல 
பொய்யில்‌ 
பொல்லாத 
பொன்பதி 
போகம்‌ 


பக்கம்‌ 


43 
68 
5 


26 


மலரயன்‌ 
மற்றொரு 
மறையாக 
மனவாக்கு 
மளையில்வரு 


மா 


மாதாபிதாகுரு 
மாதாபிதாச்சுற்ற 
மாயப்பிர 
மாயைமல 


மி 


மிகுத்தகுல 
மின்போல்‌ 
மிண்டுசெய்யு 
மு 
முத்தனனாதி 
முத்திநிலை 
முப்பதுஞ்‌ 
முற்றவஞ்‌ 
முற்றின்ப 
முன்னளவில்‌ 
முன்னைமல 
முன்னைவினை 


மூ 
மூலத்தி 
மூன்றகர 


80 ஸ்ரீ குருஞானசம்பந்தர்‌ அட்டகம்‌ 


மோ 
மோகங்கரை 
மோகா பிமான 

யோ 
யோகநிலை 


வ 
வந்தபொரு 
வரந்தரு 
வல்லான்கமலை 
வறிஞர்தமை 
வன்மைபுரி 

வா 
வாக்குமன 


பாட்டு முதற்குறிப்பு அகராதி முற்றிற்று. 


பக்கம்‌ 


12 
8 


69 


26 


வாக்கிலுரை 
வாயுவெளி 
வாழைம்மல 
வான்கண்‌ 


விதம்பர 

விதிமார்க்க 
வெ 

வெறும்பாழில்‌ 


வே 


வேதாகமத்தின்‌ 


SZ 


25 


65 


